கொங்குவட்டாரச்சொல்லகராதி 


தொகுப்பும் பதிப்பும் : 
பெருமாள் முருகன் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி 


தொகுப்பும் பதிப்பும் : 
பெருமாள் முருகன் 


குருத்து வெளியீடு 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி 


தொகுப்பும் பதிப்பும் : 
பெருமாள் முருகன் 


உரிமை : 
ஆசிரியருக்கு 


முதற்பதிப்பு : 
மே , 2000 


பக்கங்கள் : 
160 


படங்கள் : 
உலகநாதன் 


அட்டை : | 
பி.ர.சண்முகசுந்தரம் 


ஒளி அச்சுக்கோவை : 
ஃபைன்லைன் , 
சென்னை-14 


வெளியீடு : 
குருத்து 
தாய்த்தமிழ் பள்ளி வளாகம் . 
கோபிசெட்டிபாளையம் , 
ஈரோடு மாவட்டம் , 
638 476. 


விலை: 


ரூ .60 


நூல் கிடைக்குமிடம் : 


1. பெருமாள் முருகன் 

அய்யக்கவுண்டம்பாளையம் , ஆண்டிபாளையம் (அஞ்சல் ) 
கூட்டப்பள்ளி ( வழி ) , திருச்செங்கோடு - 637 214 , 0 04288 - 59337 


2. தமிழோசை பதிப்பகம் 

797 - ஈ, சிறீராம் மோகன் வணிக வளாகம் , 
சத்தி சாலை, காந்திபுரம், கோவை - 641 012 . 


குப்பையில கெடந்தாலும் குண்டுமணி 
மந்தையில கெடந்தாலும் மாணிக்கம் 

என் பேரன் 
என்று பீற்றிக்கொண்ட 
பாட்டி பாவாயிக்கும் 
பாட்டன் இராமசாமிக்கும் . 


அகராதி பிடிச்ச வேலை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி க்கு இப்படி ஒரு முன்னுரை 
எழுதி வெளியிட வேண்டும் என்பது பதினைந்து ஆண்டுக் கனவு . 
ஈரோட்டில் இருக்கும் சிக்கய்ய நாயக்கர் கல்லூரி ( சி.என்.சி ) யில் 
இளங்கலைத் தமிழிலக்கியம் படிக்க 1983 ஆம் ஆண்டு சேர்ந்தேன் . 
அக்கல்லூரித் தமிழ்த்துறை ஆசிரியர்களின் புலமையும் கல்லூரி 
நூலகமும் என் ஆர்வத்தை ஆனைத் தீ யாகப் பெருக்கின . அப்போது 
நெஞ்சில் விழுந்த வித்து இந்த அகராதி . நாட்டுப் புறவியல் என்னும் 
தாளை முனைவர் கி.நாகராசன் அவர்கள் நடத்தினார் . தமிழ் மொழி 
வரலாறு என்னும் தாள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஓரிரு ஆண்டுகளே 
ஆகியிருந்தன . புதிய பாடம் என்பதற்கு அஞ்சாமல் , மொழியியலைத் 
தாம் கற்றுக்கொண்டு அப்பாடத்தைச் செம்மையாகக் கற்றுத் தந்தார் 
திரு.க.ரா. பழநிசாமி அவர்கள் . இவ்விரு பாடங்களும் வட்டார 
வழக்கு பற்றிய உணர்வை எனக்கு உண்டாக்கின . அதே காலத்தில் 
அன்னம் விடு தூது என்னும் சிற்றிதழ் எனக்கு அறிமுகமாகியது . அதில் 
கி.ராஜநாராயணனின் வட்டார வழக்குச் சொல்லகராதி பற்றிய 
அறிமுக உரையைப் படித்தேன் . இவையெல்லாம் ஏற்படுத்திய 
தூண்டலினால் எனது குறிப்பேட்டின் பக்கமொன்றில் சேலம் 
மாவட்டப் பேச்சு வழக்குச் சொற்கள் என்று தலைப்பிட்டுச் 
சொற்களைச் சேகரிக்கத் தொடங்கினேன் . பேசுபவர்களின் 
வாயையே பார்த்துக் கொண்டிருப்பதும் , புதிய சொற்களோ 
பழமொழிகளோ அவர்கள் பேச்சில் வெளிவரும்போது உடனேஓடிக் 
குறித்து வைத்துக்கொள்வதும் என என் சேகரம் நடைமுறை சார்ந்து 
நடந்தது . இவனொருத்தன் ... எதப்பாரு எழுதி எழுதி வெச்சிக்குவான் 
என்று பாட்டிகள் செய்யும் கிண்டல் இன்றுவரை தொடர்கிறது . 

சேகரம் கொஞ்சம் கொஞ்சமாகக் குறிப்பேட்டின் பக்கங்களில் 
வளர்ந்து நிறைந்து கொண்டிருந்தது . என் முதுகலைப் படிப்பின் 
பொருட்டு கோவை , பூசாகோ கலை அறிவியல் கல்லூரி ( PSG College 
of Arts and Science ) க்கு வந்து சேர்ந்தேன் . அங்குதான் ‘ கொங்கு நாடு 
என்னும் பிரிவைப் பற்றிய அறிவு எனக்குக் கிடைத்தது . என் 
சேகரத்தின் தலைப்பு கொங்குத் தமிழ்ச் சொல்லகராதி என்று 


8 . பெருமாள் முருகன் 
மாறிற்று . அக்கல்லூரியில் சேர்ந்ததால் எனக்குக் கிடைத்த பெரும் 
பயன்களில் ஒன்று , கோட்டூர் மலையாண்டி பட்டணத்தைச் 
( பொள்ளாச்சி ) சேர்ந்த தி.சிவக்குமார் எனக்கு நண்பராகக் 
கிடைத்ததாகும் . அவர் அப்போது முதுகலைப் பொருளியல் படித்துக் 
கொண்டிருந்தார் . அவரிடம் எனது அகராதி முயற்சியைக் குறித்துப் 
பலமுறை பேசியிருக்கிறேன் . அப்பேச்சில் ஒருமுறை , உங்கள் 
பக்கத்தில் வழங்கும் சொற்களைச் சேர்த்துக் கொடுங்களேன் என்று 
வேண்டுகோள் விடுத்தேன் . அதன் பயன் , நான் படிப்பை 
முடித்துவிட்டு அங்கிருந்து வந்தபின் சந்திக்க வாய்த்த நாள் ஒன்றில் 
இருநூறு பக்கக் குறிப்பேடு ஒன்றை என்னிடம் நீட்டினார் . 
அவ்வளவும் சொற்கள் . 

ஆய்வின் பொருட்டு சென்னை வந்தேன் . அப்போதுதான் 
கி.ரா.வின் வட்டார வழக்குச் சொல்லகராதி யைப் பார்க்கும் வாய்ப்புக் 
கிடைத்தது . அத்தோடு அகராதியியல் பற்றியும் பலவகையான 
அகராதிகள் குறித்தும் அறிந்து கொண்டேன் . அட்டைகளில் 
சொற்களை எழுதி வைத்து வரிசைப்படுத்தும் முறைகளை எல்லாமும் 
தெரிந்துகொண்டேன் . தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் 
அவ்வப்போது இதற்கான வேலைகளைச் செய்து கொண்டே 
யிருந்தேன். கொங்கு வட்டார நாவல்கள் , கொங்கு நாடு தொடர்பான 
நூல்கள் ஆகியவற்றை ஆய்வின் பொருட்டுச் சேகரிக்கவும் படிக்கவும் 
தேவை ஏற்பட்டிருந்தது . அந்நூல்களில் பயின்று வந்த வழக்குச் 
சொற்களை அடிக்கோடிட்டு எடுத்து எழுதிக் கொண்டேன் . 
அவ்வகையில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் இவ்வகராதிக்கு 
உருவாயின . அறைகளும் இடமும் மாறும் போதெல்லாம் 
அகராதிக்கான அட்டைக் கட்டுகளையும் சுமந்து சென்றேன் . 
இதற்கிடையே தோழர் வளர்மதி , அடுத்து என்ன செய்வது என்று 
தெரியாமல் குழம்பித் தவித்திருந்த மனநிலை ஒன்றின்போது , இந்த 
அகராதியைப் படி எடுத்துத் தருகிறேன் என்று வாங்கிச் சென்றார் . 
உயிரெழுத்து வரிசை வரை படி எடுத்துக் கொடுத்தார் . அது 
பலவிதமான திருத்தங்களைச் செய்து கொள்வதற்கு வசதியாக 
இருந்தது . 

இலக்கணத்தில் மிகுந்த புலமை கொண்டவரும் நான் மிகவும் 
மதிக்கும் பேராசிரியருமான திரு . பொற்கோ அவர்களிடம் இந்த 
அகராதியைப் பற்றிச் சொல்லி ஆலோசனை கேட்க ஒருமுறை 
சென்றேன் . கைப்பிரதியை வரிசையாக வாசிக்கச் சொன்னார் . ஓரிரு 
பக்கங்கள் வாசித்தேன் . அடைப்பீ என்றொரு சொல் வந்தது . அது 
அவருக்குப் பிடிக்கவில்லை . இடக்கரடக்கல் பற்றி எனக்கு விளக்கிச் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 9 
சொல்லிவிட்டு , இதுபோன்ற சொற்களைத் தவிர்க்கும்படி கூறினார். 
நவீனச் சிந்தனைகளின்பால் ஈடுபாடு கொண்டுள்ளவர் என்றாலும் 
இலக்கணம் மீறாத பழைய மனோபாவம் கூடிய அவருடைய 
கருத்தோடு எனக்கு உடன்பாடில்லை . ஆனால் சொல்பதிவைப் 
பற்றியும் எழுத்து வழக்கு , பேச்சு வழக்கு குறித்தும் அவர் கூறிய சில 
யோசனைகள் ஆக்கப்பூர்வமாக எனக்குப் பயன்பட்டன. 

இந்த அகராதியைப் பற்றிய பேச்சொன்றின்போது நண்பர் 
மாரிமுத்து ( யூமா வாசுகி ) விடம் இதற்கு ஓவியங்கள் வரைந்தால் 
நன்றாக இருக்கும் என்றேன் . அவரும் மெனக்கெட்டு கேமரா 
ஒன்றோடு எங்கள் ஊருக்கு வந்தார் . பல படங்களும் எடுத்தார் . 
தோழமை இருள் என்றொரு கவிதையும் எழுதினார் . ஆனால் 
என்னுடைய இடமாற்றத்தின் காரணமாகவோ மாரிமுத்துவிடம் 
ஓவியத்தைக் கறக்க இயலாமை காரணமாகவோ அதனால் 
பயனில்லாமல் போய்விட்டது . 

இடையில் , எனக்கு வாசகராய் அறிமுகமாகி நண்பரான கோபி 
செட்டிபாளையத்திற்கு அருகிலுள்ள பிச்சாண்டாம்பாளையத்தைச் 
சேர்ந்த சண்முகசுந்தரம் இந்த அகராதியின் பொருட்டு சென்னை 
வந்து ஒரு வாரம் தங்கினார் . சொல் பதிவுகளைப் பார்வையிட்டு 
ஆலோசனைகள் கூறியதோடு சில புதிய சொற்களின் சேர்க்கைக்கு 
உதவினார் . சில பகுதிகளைப் படியெடுத்தும் கொடுத்தார் . 

சென்னையை விட்டு வரும் தருவாயில் அகராதியை அட்டை 
வடிவிலேயே சுமந்து கொண்டுவரப் பிரியமில்லாமல் , தாளில் 
ஏற்றிவிட முனைந்தேன் . என்னுடைய அன்பு மாணவர்களும் 
நண்பர்களுமாகிய பொன் வீர . கண்ணன் , குமார் ஆகிய இருவரும் 
என்னுடன் ஒரு வாரம் வந்து தங்கி இரவும் பகலுமாய்ப் படி 
எடுத்தனர் . அவர்களோடு அவ்வப்போது இணைந்துகொண்டவர் 
வே.வேலு . 

ஆத்தூர் ( சேலம் ) தான் இதற்கொரு விடிவுகாலத்தை ஏற்படுத்தும் 
இடமாக அமைந்தது . வெளியீட்டு வாய்ப்பு கனிந்து வந்ததால் , 
விரைவில் படியெடுக்க வேண்டி இருந்தது . என்னுடைய மாணவ 
நண்பர்கள் ஆ.சின்னதுரையும் இரா.மணிகண்டனும் சளைக்காமலும் 
ஆர்வத்தோடும் பத்து நாட்கள் இடைவிடாது எழுதிப் படி எடுத்துக் 
கொடுத்தனர் . 

இந்த அகராதி வேலையைப் பற்றிக் காணும் போதெல்லாம் 
விசாரித்து விரைந்து முடிக்க உந்துதல் கொடுத்தவர் எனது ஆசிரியர் 
திரு.கே.எஸ்.கமலேசுவரன் அவர்கள். 


10 . பெருமாள் முருகள் 

இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வகையில் உதவிய 
அனைவர்க்கும் நன்றி. 


நூலென்றை வெளியிடுவது என்பது தமிழ்ச் சூழலில் அவ்வளவு 
சுலபமானதில்லை . அகராதி வேலையில் சலிப்பும் சோர்வும் கொண்டு 
அவ்வப்போது கெடக்கட்டும் என்று போட்டு வைத்ததற்கு முக்கிய 
காரணம் , வெளியீட்டு வாய்ப்பு இன்மையே . இந்த ஆண்டு இறுதி , 
இந்த நிகழ்ச்சி நடப்பதற்குள் என்றெல்லாம் கெடு வைத்துக்கொண்டு 
மும்முரமாக வேலை தொடங்குவேன் . சில நாட்களில் இப்போது 
செய்து என்ன , வெளியிடவா முடியும் என்ற எண்ணம் மேலோங்கி 
வேலைகளை முடக்கிவிடும் . 

என்னுடைய நூல்கள் அனைத்தும் தனிப்பட்ட முயற்சியால் 
வெளியிடப்பட்டன . தோழர் ந.திருஞானம் ( திருஞ ) செய்த 
அடிப்படை உதவிதான் முக்கியமாகப் பயன்பட்டது . அகராதி 
வெளியீட்டுக்கும் அவரைச் சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை . 

ஏதாவது பதிப்பகத்தாரிடம் கொடுத்துவிடலாம் என்ற எண்ணம் . 
கி.ரா.வின் அகராதியை வெளியிட்ட அன்னம் பதிப்பகத்தை 
அணுகலாம் என்னும் யோசனையில் நண்பர் கதிரிடம் கேட்டபோது , 
அவருடைய பதில் சிறிதும் உற்சாகம் தரவில்லை . கி.ரா.வின் அகராதி 
விற்பனை ஆகவில்லை என்றும் அதில் போட்ட பணத்தை எடுப்பது 
பெரும் சிரமமாகிவிட்டது என்றும் கூறினார் . அவருடைய பதில் 
கொடுத்த பயம் இப்போதும் இருக்கத்தான் செய்கிறது . சுயமாகப் 
பணம் திரட்டி வெளியிடும் எண்ணம் முடங்கியதற்கும் இந்த 
அச்சம்தான் காரணம் . 

இப்போது இந்த வெளியீடு சாத்தியமாகி இருப்பதற்குக் காரணம் 
மூவர் . முதலாமவர் , விடியல் பதிப்பகத் தோழர் பெ.சிவஞானம் 
அவர்கள். என்னுடைய ஏறுவெயில் நாவலின் இரண்டாம் , மூன்றாம் 
பதிப்புகளை மிகுந்த முயற்சி எடுத்து விற்பனை செய்துள்ள அவர், 
கணிசமான தொகையை எனக்குக் கொடுத்தார் . அந்தத் தொகை 
இப்போது இந்த அகராதிக்குக் கடைகாலாக ப் பயன்படுகிறது . 

இரண்டாமவர் , கொங்கணாபுரம் , ஆட்டுக்காரன் தோட்டத்தில் 
செயல்படும் கொடைமாட்சி அறக்கட்டளை யைச் சேர்ந்த திரு . 
ஆயிக்கவுண்டன் அவர்கள் . அகராதியைப் பற்றிய செய்திகளை 
அறிந்தவுடன் மிகுந்த ஆர்வம் கொண்டு இப்படிப்பட்ட நூல் 
விரைவில் வரவேண்டும் என்று 

கூறியதோடு , 


தம் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .11 
அறக்கட்டளையின் சார்பில் பெரும்தொகையைக் கடனாகக் 
கொடுத்து உதவினார். 

மூன்றாமவர் , நான் ஓய்ந்த போதெல்லாம் தார்க்குச்சி போட்டு 
எழுப்பி , இந்த அகராதியை நூலாகக் காண்பதற்கு வழி செய்திருக்கும் 
குருத்து சண்முகசுந்தரம் அவர்கள். கொடைமாட்சி அறக்கட்டளை 
யின் கடனைப் பெறுவதற்கும் குருத்து வெளியீடாகக் கொண்டு 
வருவதற்கும் அவர் செய்த முயற்சிகள் பல . 
இம்மூவருக்கும் நன்றிகள் . 
இவ்வகராதி படங்கள் இல்லாமல்தான் வெளியாகும் என்று முடிவு 
செய்துவிட்ட நேரத்தில் , கை கொடுத்தவர் பெருந்துறையைச் சேர்ந்த 
ஓவியர் உலகநாதன் அவர்கள் . மிகுந்த ஈடுபாட்டோடும் விரைவிலும் 
படங்களை வரைந்து கொடுத்தார் . அவருக்கும் நன்றி . 

நூலாக்கத்தின் இறுதிக் கட்டத்தில் அணில் உதவிகளைச் செய்த 
நண்பர்கள் மா.வெங்கடேசன் , பி.எஸ்.ஆனந்தன் ஆகியோருக்கும் 
நன்றி . 

பெண்களின் உதவி அருவமானதாகவே மறைந்துவிடுவது 
வழக்கம் . அத்தகைய அருவமான உதவிகளோடு எழுத்து , திருத்தம் , 
உணவு எனப் பருண்மையான உதவிகளையும் செய்தளித்த என் 
துணைவி பி.எழிலரசிக்கும் நன்றி . 

சொற்சேகரத்தில் சிறு உதவிகள் செய்த தோழர் இளந்தென்றல் 
அவர்களுக்கு நன்றி . 

இவ்வகராதி வெளியீட்டில் ஆர்வம் கொண்டது மட்டுமல்லாமல் , 
விரைந்த வெளியிடக் கிரியாஊக்கியாகச் செயல்பட்ட தோழர் 
குறிஞ்சி , அழகிய வடிவமைப்புக்கும் அச்சாக்கத்திற்கும் காரணமான 
திரு.வசந்தகுமார் , அச்சகப் பணியாளர்கள் ஆகியோருக்கும் 
நன்றிகள் . 


நீண்ட காலத்தையும் பலரின்கூட்டுழைப்பையும் வேண்டி நிற்கும் 
இத்தகைய வேலைகளைப் பல்கலைக்கழகம் போன்ற அரசு 
நிறுவனங்களோ பணவசதிகொண்ட தன்னார்வக் குழுக்களோ 
செய்வதுதான் இயல்கிற செயலாக இருக்கும் . ஆனால் பல்கலைக்கழ 
வளாகம் அதிகார அரசியலாலும் பொறாமைகளாலும் அறிவுச் 
சுரண்டாலும் பணம் வரும் வழிகளைக் கண்டுபிடிக்கும் 
ஆய்வுகளாலும் நிரம்பிக் கிடக்கிறது . எட்டு ஆண்டுகள் பல்கலைக் 
கழக வளாகத்தில் இருந்தவன் நான் . ஆனால் கல்விப்புலங்கள் குறித்த 


12. பெருமாள் முருகன் 
பெருமை எதுவும் எனக்கில்லை . பல்கலைக்கழகம் பற்றி என்னுள் 
அருவெறுப்பே மண்டிக்கிடக்கிறது . தமிழின் வளத்திற்குத் தனிமனித 
முயற்சிகளே காரணமாக அமைந்திருக்கின்றன . இதை இருபதாம் 
நூற்றாண்டின் இலக்கிய வரலாறு தெளிவிக்கும் . தனிமனித முயற்சி 
பெரும் சிரமங்களைத் தாங்கித்தான் மேற்செல்ல வேண்டியிருக்கும் . 
அகராதி தயாரிப்புக்கான அடிப்படைத் தளவாடப் பொருட் 
களிலிருந்த அனைத்துச் செலவுகளும் என் கைப்பணத்திலிருந்தே 
செய்ய நேர்ந்தது . இதற்கெனக் கிடைத்த சிறு உதவி , சொற்சேகரத்தில் 
உதவிய நண்பர் தி . சிவக்குமார் ஐநூறு ரூபாய் கொடுத்தது 
மட்டும்தான் . 

இதற்கெனத் தங்கள் நேரங்களைச் செலவிட்ட நண்பர்களுக்கும் 
என் மாணவர்களுக்கும் ஒன்றும் செய்ய இயலவில்லை . படி எடுக்கும் 
வேலைகள் நடைபெற்ற போதெல்லாம் கொங்குச் சமையல் என்று 
நண்பர்களால் கிண்டல் செய்யப்படும் எளிய உணவையும் 
கைச்செலவுக்கெனச் சிறு தொகையையும் கொடுக்க முடிந்தது தவிர, 
வேறெதும் செய்யக்கூடவில்லை. என்மேல் கொண்ட அன்பினாலும் 
அகராதி வேலையைப் பற்றிய புரிதலினாலும் மாணவர்கள் இந்த 
வேலைகளைச் செய்து கொடுத்தனர் . அவர்களுக்கெல்லாம் 
குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்க மனம் இருந்தும் மார்க்கம் இல்லை . 


கஷ்டங்களும் ஆதங்கங்களும் ஒருபுறம் இருக்கட்டும் . மன எழுச்சி 
தரக்கூடிய படைப்பிலக்கியம் போன்றில்லாத , முழுக்கவும் அறிவு 
சார்ந்த இந்த அகராதி வேலையில் எந்த அளவு வெற்றி 
பெற்றிருக்கிறேன் என்பதை வாசகர்கள் தாம் சொல்ல வேண்டும் . 


பெருமாள் 

முருகன் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 13 
வட்டார வழக்கு அகராதி வரலாறு 
வட்டார வழக்குச் சொற்களுக்கான அகராதிகள் தமிழில் அதிகம் 
இல்லை . பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் வட்டார 
வழக்குத் தமிழ் அகராதி ஒன்றைத் தொகுத்திருப்பதாகத் தெரிய 
வருகிறது. ( காண்க : சுந்தர சண்முகனார், தமிழ் அகராதிக் கலை , கழக 
வெளியீடு , 1971 , சென்னை , ப . 308 ) அவ்வகராதி கிடைக்கப் 
பெறவில்லை . வட்டார வழக்குத் தமிழ் என்னும் சொல்லை அவர் 
கையாண்டாரா , எந்த வட்டாரத்திற்கான அகராதியாக அது இருந்தது 
என்பன போன்ற விபரங்கள் எதையும் அறிய இயலவில்லை . 

பின் நீண்ட இடைவெளியில் இத்தகைய அகராதிகள் எதுவும் 
வந்ததாகத் தெரியவில்லை . எண்பதுகளில் தான் மூன்று அகராதிகள் 
வெளிவந்து இருக்கின்றன. கி.ராஜநாராயணனின் வட்டார வழக்குச் 
சொல்லகராதி ( அன்னம் வெளியீடு , சிவகங்கை , 1982 ) , 
இரா.இளங்குமரனின் ‘வழக்குச் சொல் அகராதி ( கழக வெளியீடு , 
சென்னை , 1989 ) , சுப.சண்முகத்தின் ‘ செட்டி நாட்டில் செந்தமிழ் 
வழக்கு ( 8 , காவேரி தெரு , சென்னை , 1990 ) ஆகியன அவை . 
இவற்றில் , வழக்குச் சொல் அகராதி என்பது குறிப்பிட்ட வட்டார 
வழக்குக்கான அகராதி இல்லை . அதன் தலைப்பு தரும் குழப்பத்தின் 
காரணமாக வட்டார வழக்கு அகராதியோ என்று மயங்க நேர்கிறது . 
மற்றபடி , அது மரபுத் தொடர்களுக்கான அகராதிதான் . செட்டி 
நாட்டில் தமிழ் வழக்கு செட்டி நாட்டுப் பகுதிக்கான குறைந்த 
சொற்களைத் தொகுத்துத் தரும் மிகச் சிறிய அகராதி ஆகும் . 
கி . ராஜநாராயணனின் அகராதியே வட்டார வழக்கு என்பதற்கு 
மிகவும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது . பொதுவாக ‘வட்டார 
வழக்குச் சொல்லகராதி எனத் தலைப்பு வைக்கப்பட்டிருந்தாலும் 
இது நெல்லை கரிசல் வட்டாரத்தில் வழங்கும் சொற்களைத் 
தொகுத்துள்ள அகராதியாகும் . 

இவை தவிர , பெரிய அகராதிகள் பலவற்றில் ( தமிழ் லெக்சிகன் , 
க்ரியாவின் தற்காலத் தமிழ் அகராதி போன்றவை ) வட்டார வழக்குச் 
சொற்களும் இடம் பெற்றுள்ளன . 

நாஞ்சில் வட்டாரத்திற்கான சொல் தொகுப்பை நாஞ்சில் நாடன் 
அவர்கள் சேகரித்து வைத்துள்ளார் . அகர வரிசைப்படுத்திப் 
படியெடுக்க உதவுகிறோம் என்று அவருக்கு நானும் நண்பன் சிபிச் 
செல்வனும் ஒருமுறை வாக்குக் கொடுத்தோம் . ஆனால் அந்தத் 
திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை . 

வட்டார வழக்கு அகராதிகள் பற்றி நான் அறிந்த செய்திகள் 
இவைதாம் . 


14. பெருமாள் முருகன் 


கொங்கு நாடு - எல்லை வரையறை : 
கொங்கு நாட்டுப் படத்தை எழுதிப் பார்த்தால் நான்கு 
பக்கங்களிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சமநிலமாகக் காணலாம் . 
அந்நிலத்தின் மத்தியில் நாட்டை இரண்டு பிரிவுகளாகப் பிரித்துக் 
கொண்டும் இரு பகுதிகளிலிருந்தும் ஓடிவரும்படியான பல கிளை 
நதிகளைத் தன்னுடன் சேர்த்துக்கொண்டும் காவேரி நதியானது 
தென்கிழக்காக ஓடிச் சோழ நாட்டில் புகுகின்றது . கொங்கு நாட்டின் 
பரப்பானது தற்காலம் கோவை ஜில்லா முழுவதும் சேலம் ஜில்லாவில் 
ஓமலூர், திருச்செங்கோடு , சேலம் , நாமக்கல் என்ற தாலுக்காக்களும் , 
திருச்சி ஜில்லாவில் கரூர், குளித்தலை என்ற இரண்டு தாலுக்காக்களும் , 
மதுரை ஜில்லாவில் பழநி , திண்டுக்கல் என்ற இரண்டு தாலுக்காக்களும் 
கொண்டதாக இருக்கின்றது . 

கோவைகிழார் 
கோ.ம.இராமச்சந்திரன் செட்டியார் , 

கொங்குநாட்டு வரலாறு 
நூற்றாண்டுவிழா பதிப்பு 28-11-1987 
தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ்க்கல்லூரி , 

பேரூர் , கோவை - 641 010 . 


அறிமுகக் குறிப்புகள் 
வட்டார வழக்குச் சொல் என்பதற்கான வரையறை என்ன ? 
மொழியியல் சார்ந்த விளக்கங்களை விவரிக்கப் புகவில்லை . நான் புரிந் 
துகொண்டவிதத்தைக் கூறுகிறேன் . இயற்கை அமைப்புகளால் நாடு 
பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றது . அப்பிரிவுகள் 
அரசாட்சியாலும் அமைவதுண்டு அல்லது அரசாட்சியால் 
நிலைப்படுத்தப்படுவதுண்டு . ஆனால் இயற்கை அமைப்பே 
பிரதானம் . நிலத்தின் தன்மை , நீர்நிலைகள் , வாழிடங்கள் 
ஆகியவற்றைப் பொறுத்து வேளாண்மை , தொழில்கள் , 
வாழ்நிலைகள் அமைகின்றன. இப்படிப்பட்ட பகுதியையே 
வட்டாரம் என்கிறோம் . 

வட்டாரம் என்னும் சொல் 
பொதுத்தன்மை கொண்ட சிறுபகுதியைக் குறித்து இன்று சற்றே விரிந்த 
பொருளில் , குறிப்பிட்ட நிலப்பரப்பு சார்ந்த பகுதியைக் குறிப்பதாக 
வழங்குகிறது . பொதுமொழியின் பெரும்பாலான தன்மைகளை 
உட்கொண்டும் , வழங்கும் நிலப்பரப்பு சார்ந்த சிறப்புக் கூறுகளுக்கு 
ஏற்றவாறும் அவ்வட்டார மொழி அமைகிறது . சிறப்புக்கூறுகள் 
பெரும்பான்மை சொற்கள் , உச்சரிப்பு ஆகியவற்றால் 
உண்டாகின்றன . பொதுமொழியிலிருந்து பொருள் அளவில் 
வேறுபட்டு நிற்கும் சொற்களையே வட்டாரச் சொல் என்கிறோம் . 
கருதத்தக்க அளவில் உச்சரிப்பு வேறுபாடு இருப்பினும் அதையும் 
வட்டாரச் சொல் என்றே கொள்ளலாம் . வட்டாரச் சொல் என்பதைப் 
பொது வழக்கில் இருக்கும் ஒரு சொல் , பொதுப் பொருளிலிருந்து 
வேறுபட்ட பொருளில் வழங்குதல் ; ஒரு சொல் குறிப்பிட்ட 
வட்டாரத்தில் மட்டுமே வழங்க , புரிந்து கொள்ளப்படுதல் ; பொது 
வழக்குச் சொல்லாக இருப்பினும் திரிந்து , உச்சரிப்பில் வேறு சொல் 
போலத் தோற்றம் தருதல் என மூன்று நிலைகளில் புரிந்து கொள்ள 
முடியும் . இந்த அடிப்படையிலேயே இவ்வகராதிக்கான சொல் 
தேர்வும் பதிவும் செய்யப்பட்டுள்ளன . 
கொங்கு வட்டாரச் சொல்லகராதி 

என்று 
தலைப்பிடப்பட்டிருக்கும் இவ்வகராதி தமிழக வரலாற்றில் கொங்கு 
நாடு எனவும் தற்கால இலக்கிய மொழி நிலைகளில் கொங்கு , கொங்கு 


பல 


16 . பெருமாள்முருகன் 
வட்டாரம் எனவும் வழங்கும் கோவை , ஈரோடு , நாமக்கல் 
மாவட்டங்களை முழுமையாகவும் அண்டை மாவட்டங்களில் 
குறிப்பிட்ட இடங்களையும் சேர்த்த பகுதியில் வழங்கும் வட்டாரச் 
சொற்களுக்கான அகராதியாகும் . ( கொங்கு வட்டாரம் - விளக்கம் 
இந்நூலில் தனியாகக் கொடுக்கப்பட்டுள்ளது ) இந்த அகராதியின் 
தேவை அல்லது பயன்பாட்டுக்கான காரணங்களாகச் சிலவற்றைக் 
கூறலாம் . வாழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் 
கொண்டிருப்பதால் புழக்கத்திலிருந்து மறையும் சொற்களைத் 
தொகுத்துப் பதிவு செய்தல் ; (உதாரணமாக : குழந்தைகளின் 
விளையாட்டுப் பொருள்களில் ஒன்றான ‘முச்சி , ஏற்றம் , ஏர் பற்றிய 
பல சொற்கள் ) பொருள் நிலையிலும் உச்சரிப்பு நிலையிலும் மொழி 
ஆய்வுக்குப் பயன்படுதல் ( சான்றாக , மூடு என்னும் சொல் 
தொல்காப்பியத்தில் இளமைப் பெயர்களில் ஒன்றாகக் 
குறிப்பிடப்படுகிறது ; அச்சொல் இன்றும் கொங்கு வட்டாரத்தில் 
வழங்கப்படுகிறது . ஒவுத்திரியம் , விருமித்தி போன்ற சொற்கள் 
உபத்திரவம் , பிரம்மஹத்தி முதலிய வடமொழிச் சொற்களின் திரிபாக 
இருக்கலாம் . ) புதுப்புதுத் துறைகளுக்கான கலைச்சொற்களும் 
நிகழ்ச்சிகள் , உணர்வு நிலைகளுக்கான சொற்களும் 
உருவாக்கப்பட்டுக்கொண்டிருக்கும் சூழலில் அத்தேவைகளுக்குக் 
குறைந்த அளவிலேனும் உதவுதல் ( மாட்டு வண்டி , தொடர்பான 
சொற்களை மோட்டார் வாகனங்களின் பாகங்களுக்குப் 
பயன்படுத்துவது பற்றி யோசிக்கலாம் . முசுவு என்னும் சொல்லை 
busy என்பதற்கு நிகராகப் பயன்படுத்தலாம் . இதுபோல . ) , 
இவற்றோடு கொங்குப் பகுதியை மையமாகக்கொண்டு 
எழுதப்பட்டிருக்கும் , எழுதப்படும் இலக்கியங்களைப் 
படிப்போருக்கு உதவுதல் , ( இந்த இலக்கியங்களைப் புரிந்துகொள்ள 
வட்டாரச் சொற்கள் பெரிய தடையில்லை . எனினும் வெகுஜன 
இலக்கியங்களுக்கே பழக்கப்பட்டிருக்கும் வாசிப்பு மனம் இதைப் 
பெரிய தடையாகக் கருதுகிறது . அத்தகையோரின் கருத்துக்களைப் 
பலமுறை கேட்டிருக்கிறேன் . அவர்களின் தடையை ஓரளவுக்கேனும் 
போக்க இந்த அகராதியால் இயலும் . இத்தகைய தடை 
இல்லாதவர்களுக்கும் குறிப்பான சொல்லுக்குப் பொருள் அறிய 
விரும்பினால் உதவும் . ) , மேலும் இதை ஒரு தமிழ்ப்பணி அல்லது 
தொண்டு என்று கொண்டால் தமிழின் சொல்வளத்தைப் பெருக்கப் 
பயன்படுதல் - எனப் பட்டியலிடலாம் . 

சொல் சேகரம் இரண்டு முறைகளில் மேற்கொள்ளப்பட்டது . 
மக்கள் பேசும் போது கவனித்தல் , அவர்களிடம் வினவுதல் , 
சேகரித்தோர் நினைவிலிருந்து எடுத்தல் ஆகிய நடை முறை சார்ந்தது 
ஒன்று . கொங்குப் பகுதியை மையமாகக் கொண்டு எழுதப்பட்ட 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 17 
இலக்கியங்கள் ( கொங்கு மண்டல சதகம் போன்ற செய்யுள் நூல்கள், 
அண்ணன்மார் சுவாமி கதை உள்ளிட்ட நாட்டுப்புறக்கதை , பாடல் 
தொகுப்புகள் , கொங்கு வட்டார நாவல்கள் சிறுகதைகள் 
முதலியவை ) , பிற நூல்கள் ( கட்டுரை , வரலாறு போன்றவை ) 
ஆகியவற்றிலிருந்து எடுத்தல் மற்றொன்று . மூல ஆதாரங்கள் 
இவையே யாகும் . 

சொல் பதிவின் போது ஏற்பட்ட சில ஐயங்களை , எழுப்பப்பட்ட 
கேள்விகளை இங்கு முன்வைப்பதும் தேவை என்று கருதுகிறேன் . 
கொங்கு வட்டாரத்தின் எல்லாச் சொற்களுக்குமான முழுமையான 
அகராதியாக இது இருக்குமா ? அப்படிச் சொல்ல இயலாது . வட்டாரச் 
சொல் சேகரம் என்பது கனிமப்பொருள் சுரங்கத்திலிருந்து 
தோண்டுவது போல . 

எவ்வளவு 

இருக்கிறது ? தெரியாது . 
எப்போதேனும் தோண்டி முடிக்க முடியுமா என்பதும் தெரியாது . 
அகராதி அச்சுக்குப் போய்விட்ட நிலையிலும் கூடச் சில சொற்கள் 
கிடைக்கின்றன. ஆகவே கிடைக்கக் கிடைக்கச் சேகரித்துக் கொண்டே 
இருக்க வேண்டியதுதான் . அடுத்தடுத்த பதிப்புகளில் சேர்த்துக் 
கொண்டிருக்கவும் வேண்டியதுதான் . இந்த அகராதியைக் 
கண்ணுறும் , பயன்படுத்தும் நண்பர்கள் விடுபட்டவற்றைச் 
சேகரித்துக் கொடுத்தாலோ , இதிலுள்ள வேறு சிக்கல்கள் குறித்து 
எழுதினாலோ நன்றியோடு ஏற்றுக் கொள்வேன் . இவ்வட்டாரத்தில் 
வழங்கும் ஒலிக்குறிப்புச் சொற்கள் , இணைச்சொற்கள் , மரபுத் 
தொடர்கள் ஆகியவற்றை எல்லாம் தொகுத்து இன்னொரு தொகுதி 
வெளியிடும் எண்ணம் எனக்கு உள்ளது . 
கொங்கு வட்டாரம் 

முழுமையும் ஒரே மாதிரிதான் 
பேசப்படுகிறதா ? உச்சரிப்பு , பொருள் வேறுபாடுகள் இல்லையா ? 
இருக்கிறது தான் . கோவைக்கும் நாமக்கல்லுக்கும் கோபிக்கும் 
நுட்பமான வேறுபாடுகள் உள்ளன . ஒரே சொல் வெவ்வேறு 
பொருட்களில் வழங்கவும் படுகின்றன . 
பொதுத்தன்மைகளே மிகுதி . மிகச்சிறு வேறுபாடுகளையும் கருத்தில் 
கொண்டு , தேவையானவை எனக் கருதியவற்றின் உச்சரிப்பு , 
பொருள் வேறுபாடுகளைக் கொடுத்திருக்கிறேன் . ஆனால் கோவை 
வழக்கு , நாமக்கல் வழக்கு எனப் பிரிக்கும் அளவு இந்த வேறுபாடு 
இல்லை . 
இந்த அகராதியில் சாதி அடையாளம் 

உண்டா ? 
உணர்வுப்பூர்வமாக அதைத் தவிர்க்க முயன்றிருக்கிறேன். குறிப்பிட்ட 
சாதியின் சடங்குகள் சார்ந்த சொற்களை எல்லாம் பதிவுக்கு எடுத்துக் 
கொள்ளவில்லை . எல்லாத் தொழில் சார்ந்த சொற்களையும் 
சேகரிக்கவும் பதிவு செய்யவும் 

ஆன முயற்சிகள் 


ஆனால் 


18 . பெருமாள்முருகன் 
செய்யப்பட்டுள்ளன . இவற்றிற்குப் பின்னும் கூட நுட்பமாகச் சாதி 
அடையாளம் பொதிந்திருக்கலாம் . 

அகராதியில் கெட்ட வார்த்தைகளைச் சேர்ப்பது சரியா ? 
சொற்களில் நல்லது கெட்டது என்று எதுவுமில்லை . எல்லாச் 
சொற்களும் பொருள் குறித்தனவே . அத்தகைய பிரிப்புகளெல்லாம் 
சமூக மதிப்புகள் (Values ) சார்ந்து உருவாகுபவை . அகராதி 
ஆசிரியனுக்குச் சொல்தான் முக்கியமே தவிர மாறிக்கொண்டே 
இருக்கும் மதிப்புகள் அல்ல . ஆகவே திட்டுச் சொற்கள் , கெட்ட 
வார்த்தைகள் ஆகியவற்றில் வட்டாரத்திற்கு உரியவை என நான் 
கருதுபவற்றைத் தயங்காமல் பதிவு செய்திருக்கிறேன் . 

அகராதியில் பழமொழிகளைச் சேர்க்கலாமா ? இதைப் பற்றித் 
தெளிவான கருத்து என்னிடம் இல்லை . பல அகராதிகளில் 
பழமொழிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன . அதைப் பின்பற்றியும் 
சேகரித்து வைத்தவை பதிவாகட்டும் என்னும் எண்ணத்திலும் 
பழமொழிகளைச் சேர்த்திருக்கிறேன் . திருமதி மீனாட்சி சுந்தரம் 
அவர்களால் தொகுக்கப்பட்டு Kongu Proverbs என்னும் நூலொன்று 
வெளிவந்துள்ளது . ஆங்கில மொழிபெயர்ப்போடு கூடிய அந்நூலில் 
இல்லாதவற்றையும் அதில் இருக்கும் அதே சமயம் வேறுபட்ட 
வழக்கில் எனக்குக் கிடைத்தவற்றையும் மட்டுமே இவ்வகராதியின் 
பின்னிணைப்பாகத் கொடுத்துள்ளேன் . 

சொல் பதிவின் போது ஏற்பட்ட சிக்கலொன்று . ண- ந - ன , ற - ர , 
ல - ள - மு . இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை எப்படிக் 
கையாள்வது ? ஏனெனில் குறிப்பான ஒலிவேறுபாடு காட்டும் 
உச்சரிப்பு இவ்வட்டாரத்தில் இல்லை . இத்தகைய சிக்கல் 
வருமிடங்களில் என் சொல் அறிவைக் கொண்டு நானாகவே 
தீர்மானித்துக் கொடுத்துள்ளேன். அதே போன்று சில சொற்களுக்குப் 
பேச்சு வழக்குப் பதிவு , சில சொற்களுக்கு எழுத்து வழக்குப் பதிவு , 
சிலவற்றிற்கு இரண்டு 

பதிவுகள் எனக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இவையும் என் தீர்மானம் சார்ந்த முடிவே . 
எனக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் , ஐயங்களின் அடிப்படையில் 
முடிவெடுத்து இவ்விதம் கொடுத்துள்ளேன் . இது குறித்த சிக்கல்களை , 
அறிந்தோர் விவாதிக்க வேண்டுகிறேன் . 

தலைச்சொல் , ஒத்த வடிவச் சொல்லுக்கான தலை எண் , 
இலக்கணக்குறியீடு , பொருள் விளக்கம் , எடுத்துக்காட்டுத்தொடர் 
என்னும் வரிசையில் அகராதிப் பதிவு அமைக்கப்பட்டுள்ளது . 
தலைச்சொல் தனிச்சொல்லாகவோ அதிகபட்சம் மூன்று சொற்கள் 
வரை இணைந்த கூட்டுச் சொல்லாகவோ இருக்கும் . 


வகையான 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 19 
ஒத்த வடிவம் கொண்ட சொற்களில் வினைச்சொல் 1 என 
எண்ணிட்டு முதலாவதாகவும் பெயர்ச்சொல் , வினையடை , 
பெயரடை ஆகியவை 2 என எண்ணிட்டு இரண்டாவதாகவும் 
கொடுக்கப்பட்டுள்ளது . இலக்கணக் குறியீடு , வினைச்சொல் . 
பெயர்ச்சொல் , வினையடை , பெயரடை ஆகிய நான்கு வகைகளில் 
கொடுக்கப்பட்டுள்ளது . இதற்கு மேல் இலக்கணம் சார்ந்த 
தகவல்களைக் கொடுக்க என்னால் இயலவில்லை . வினைத்திரிபு , 
ஒட்டுக்கள் , ஒலிக்குறியீடு முதலியவற்றைக் கொடுக்க விருப்பம் 
இருந்தும் ஆழ்ந்த ஆய்வின் மூலமே அவை சாத்தியமாகும் என்பதால் 
இயலாமல் போய்விட்டது . 

பொருள் விளக்கம் , ஒத்த பொருளுடைய பொது வழக்குச் 
சொல்லைக் கொண்டோ , பொருளை விவரித்தோ 
கொடுக்கப்பட்டுள்ளது . வட்டாரச்சொல்லையே பொருளில் 
பயன்படுத்த நேர்ந்தால் அச்சொல் அகராதிப் பதிவில் இடம் பெறுமாறு 
பார்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது . எடுத்தக்காட்டு வாக்கியம் பேச்சு 
வழக்கிலிருந்து இயன்ற அளவு அதே உச்சரிப்போடு 
கொடுக்கப்பட்டுள்ளது . 

அகராதி முறைப்படி தயாரிக்கப்பட்ட வட்டார வழக்கு அகராதிகள் 
எதுவும் இல்லையாதலால் பயன்படுத்தும்போது பல சிக்கல்கள் 
ஏற்படும் . அவற்றை அறிந்துகொள்ள ஆவலாக உள்ளேன் . 
அகராதியியல் வல்லுநர்களும் நண்பர்களும் எழுத வேண்டும் . 

பெருமாள் முருகன் 


20 . பெருமாள் முருகன் 


சுருக்க விளக்கம் 
இ.சொ. இடைச்சொல் 
பெ . 

பெயர்ச்சொல் 


பெ.அ. 


பெயரடை 
வினைச்சொல் 


வி . - 


வி.அ. 


வினையடை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .21 


அக்கட்ட - வி.அ. 1. அந்தப்பக்கம் . 
அக்கட்ட பாரு கெடக்கும் அக்கட்டால என்ன 
பார்வ ? 2. வேறிடம் . அத்தெ மகனெவுட்டு - 
என்னை அக் ( எ ) கட்டையா மாலையிட 
( நாட்டுப்புறப்பாடல் ) 
அக்கட்டால - காண்க : அக்கட்ட . 


பெ.வாயாடி . 


அகினி 


அக்கரகண்டி 
அக்கரகண்டிகிட்ட வாய் குடுத்தா ஆவுமா . 
அக்கியானம் - பெ . தொந்தரவு; தொல்லை; 
துன்பம் . இந்த அக்கியானத்த எங்க போய்ச் 
சொல்றது . 
அக்கியானம் பிடித்தவன் பெ . 
தொந்தரவு, தொல்லைகள் தருபவன் . அவன் 
ஒரு அக்கியானம் புடிச்சவன். 
அக்குப்பொறுக்கி - பெ .திட்டுச்சொல் . 
அக்குப்பொறுக்கிப் பயகூட ஆரு சேருவா . 
அக்கெட்டை - காண்க : அக்கட்ட . 
அகராதி பெ . குழப்பம் ; முரணாகப் 
பேசுதல் ; குழப்பம் ஏற்படுத்துபவள் / ன் . 
நேத்துலருந்து அவளோட ஒரே அகராதியா 
இருக்குது . அவன் சுத்த அகராதிடா. 
அகராதி பிடிச்ச வேலை - பெ . குழப்பம் 
மிகுந்த , விரைவில் முடியாத வேலை . இந்த 
அகராதி பிடிச்ச வேலக்கி என்னய எதுக்குடா 
கூப்பட்டீங்க . 


அகினிப்புறம் பெ.பனை நாரின் 
வெளிப்புறம் . அகினிப்புறம் நெகுநெகுன்னு 
இருக்குது பாரு . 
அங்கத்த - பெ.அ.அந்தப் பக்கத்து ; அந்த 
ஊர். அங்கத்த சனம் வருமா ? 
அங்கம் பொறி ( த்தல் ) - வி.சாவுச் 
சடங்கின் (காரியத்தின்) போது 
சுடுகாட்டிற்குச் சென்று வேகாமல் 
மிஞ்சியிருக்கும் எலும்பை நொறுக்குதல் . 
கருப்புல அங்கம் பொறிக்கப் போனவுங்க 
வந்துட்டாங்களா. 
அங்கராக்கு - பெ . சட்டை. அங்கராக்குப் 
போட்டுக்கிட்டு வாடா போலாம் . 
அங்காணி 

பெ.துளை . கட்டையில 
அங்காணி பெருத்துப்போச்சு . 
அச்சாங்கல் - பெ . அஞ்சாங்கல் , ஐந்து சிறு 
கற்களைக் கொண்டு பெண்களும் சிறுவர்களும் 
ஆடும் விளையாட்டு அச்சாங்கல்லு ஆடிக்கிட்டு 
ஆடுகளப் பாக்காத உட்டுட்டா. 
அச்சானியம் பெ . 

அபசகுனம் . 
அச்சானியமாப் பேசாதீடா . 
அச்சுக் கடைதிரட்டு ( தல் ) வி . 
பழுதடைந்த வண்டி அச்சைப் பழுது 
பார் ( த்தல் ) . வண்டிய அச்சுக் கடதெரட்டப் 
பட்டறயில உட்டிருக்கறம் . 


பிறரை 


அகிலாட்டி - பெ . தன் வேலைக்காக மட்டும் 

அணுகும் வாயாடிப்பெண் . 
அகிலாட்டி வர்றா. அந்தாண்ட போயிரலாம் வா . 
அகினி 

பெ.பனம்பட்டையிலிருந்து 
உரித்து எடுக்கும் (கட்டுவதற்குப் 
பயன்படும் ) நார். நூறு அகினி உரிச்சுக் 
கொடுத்தாப் போதும் அகினி இருந்தாப் 
போட்டுக்கட்டீரலாம் . 


22 . பெருமாள் முருகன் 
அச்சுப்பலகை - பெ . பனைவெல்லப்பாகை 
வார்க்கும் மரத்தாலான குழிகள் கொண்ட 
பலகை . அச்சுப்பலகயத் தொடச்சு எடுத்து 
வெய்யி . 


அச்சுப்பலகை 


அசரிக்கை பெ . 1. தூக்க மயக்கம் . 
அசரிக்கையாஇருக்குது . அப்படியே படுக்கறன் , 2. 
அசதி . “காலெல்லாம் ஒரே அசரிக்கயா இருக்குது . 
அஞ்சாங்கல் - காண்க : அச்சாங்கல் . 
அட்டாலி - பெ . வீட்டுப்பரண் . அளந்த 
வள்ளம் அட்டாலியிலே. ( பழமொழி ) 


அட்டி பெ . 1. கழுத்தில் அணியும் 
அட்டிகை எனும் நகை . கழுத்துக்கு ஒரு அட்டி 
போட்டா நல்லாத்தான் இருக்கும் . 

2 . 
மூட்டைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக 
அடுக்கும் முறை . மூட்டய எல்லாம் அட்டி 
போட்டுவெச்சிருங்க . 
அட்டுக்குஞ்சு - பெ . 1. பிறந்து ஓரிரு 
நாட்களே ஆன பறவைக் குஞ்சு . 
அட்டுக்குஞ்சப்புடிச்சாந்து எதுக்காவுது . 2.அடை 
ஒட்டிலிருந்து கீழே இறக்கிவிடப்படாத 
கோழிக்குஞ்சு . இன்னும் அட்டுக்குஞ்சா 
இருக்குது . அடை ஓட்டுலேயே எர போடு . 
அட்டுப்பால் - பெ . குழந்தைகளுக்கோ 
ஆட்டுக் குட்டிகளுக்கோ தாய்ப்பால் 
தவிர்த்துக் கொடுக்கப்படும் வேறுபால் . 
அட்டுப்பால் குடிச்சுக் கொழந்த எப்பிடி வளரும் ? , 
அது அட்டுப்பாலே குடுத்து வளத்துன குட்டி . 
அட்டூரு - பெ . ஒட்டடை. இன்னிக்கித் தான் 
அட்டூரு அடிச்சு,ஊடு வழிச்சன் . 
அடசல் - பெ.பாத்திரத்தில் ஒரு தடவை 
வேக வைத்து எடுக்கும் இட்லி அளவு . 
இட்டிலி எத்தனை அடச எடுத்திருக்கிற ? 
அடப்பம் - பெ . அடைப்பம் . நாவிதர் 
கருவிப்பெட்டி அல்லது பை . ‘நாசுவன் 
அடப்பத்தோட போறாப்பல .... 
அடப்பு - பெ . அடைப்பு . 1.எலி தனது 
பாதுகாப்புக்காக வளைக்குள் ஆங்காங்கே 
ஏற்படுத்தியிருக்கும் சிறு அடைப்பு . 
இவ்வளவு தூரம் வெட்டனதுக்கு அப்புறம் அடப்பு 
உழுந்திடுச்சு . 2. ஒருவர் கெட்ட நேரத்தில் 
செத்துப் போனால் குறிப்பிட்ட நாட்கள் 
வரை 

குடும்பத்தினருக்கும் 
பங்காளிகளுக்கும் நல்ல காரியங்களில் 
ஈடுபட ஏற்படும் தடை . இப்பக் கலியாண 
காரியத்த பேசாத. அடப்புல இருக்குறம் .. 
அடப்பு நீக்கு ( தல் ) வி . அடப்பு 
( காண்க : அடப்பு : பொருள் 2) நீக்கப் 
பரிகாரம் செய் (தல் ) . பாட்டி செத்ததுக்கு அடப்பு 
நீக்கியாச்சா ? 


1170 


அட்டாலி 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 23 
அடம்பு பெ . அடர்த்தி . நெருக்கம் . அடிகரை - பெ . ஆறு , குளக்கரைகளை 
( நிலத்தில் பயிர்கள் அளவுக்கு மேல் 

ஒட்டியுள்ள நிலப்பகுதி . அவுங்க தோட்டம் 
முளைத்திருத்தல் ) . பயிரு அடம்பாப்போச்சு . அடிகரயிலயே இருக்குது. 
அடமுட்டுப்பலகை பெ . 

பனை , 

அடிச்சோறு - பெ . பாத்திரத்தின் அடியில் 
தென்னை மரமேறுபவர்கள் இடுப்பின் தீய்ந்தோ கற்களுடனோ இருக்கும் சோறு. 
பின்பக்கம் கட்டிக்கொண்டிருக்கும் அடிச்சோத்த எனக்குப் போடாத . 
பெட்டிக்குள் பாளை சீவும் கத்தியைப் 
பாதுகாக்க வைத்திருக்கும் சிறுபலகை . அடித்தட்டு ( தல் ) - வி. 1. தீர்ந்து போதல். 
‘ அடமுட்டுப்பலகயச் செருவி பாளக்கத்தியவெய்யி . கெணத்துல தண்ணி அடித்தட்டிப் போச்சு . 2. 

அரிதாகி விடுதல் . “இப்ப கம்பே அடித்தட்டிப் 
போச்சு. 
அடிப்பட்டரை - பெ . தீவனப் போர் 
வைக்கும்போது கரையான் அரிக்காமல் 
பாதுகாக்கக் 

கற்களையும் 
மரக்கட்டைகளையும் கொண்டு 
மண்ணிலிருந்து சற்று உயர்ந்திருக்கும்படி 
செய்யும் ஏற்பாடு . அடிப்பட்டர கூட்டியாச்சா ? 
அடிப்பிடி ( த்தல் ) - வி . பாத்திரத்தின் 
அடியில் சோறு தீய்ந்து பிடித்துக் 
கொள்ளுதல் . சோறு அடிப்பிடிச்சிருச்சு . 
அடிப்போர் 

பெ . 
தானியத்தட்டைப்போரின் அடிப்பகுதி . 
அடமுட்டுப் பலகை 

அடிப்போர்ல தட்டு உருவாதே . 
அடல் - ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அடிமடி 

பெ . சேலையின் உள்ளே 
இருக்கும் சிறு சிறு ( அடை , ரொட்டி , இதழ் ) மறைவாகக் கட்டி வைத்திருக்கும் 
துண்டுகள் . பூவப்பாரு அடலடலாஇருக்குது . மடிப்பகுதி ; பிறர் அறியாத மறைவுப் பகுதி . 
அடவாதம் - பெ . அடம் ; பிடிவாதம் . அடிமடியில வெச்சிருப்பா பாரு. அடி மடியிலயே 
கொழந்தைன்னா அடவாதம் இருக்குந்தான் . 

கையவச்சிட்டயேடா . 
அடி அரட்டை - பெ.மாட்டுவண்டியின் அடிமரம் பெ . மரத்தின் வேருக்கும் 
மேற்பகுதியில் பொருள்கள் கீழே கிளைகளுக்கும் இடையில் இருக்கும் பகுதி . 
கொட்டாமல் இருக்கப் போடப்படும் அடிமரத்தயே வெட்டீட்டான் . 
தடுப்பு. அடிஅரட்ட செரியாப் போட்டிருக்குதானு 

அடிவாரி - பெ . ஏற்றம் இறைக்கும் போது 
பாரு. 

மாடுகள் இழுத்துக் கொண்டோடும் 
அடி ஒலை பெ . பனை மரத்தில் 

பகுதியான வாரியின் கடைப்பகுதி 
அடிப்புறமாக இருக்கும் முற்றிய ஓலை. அடி 

அடிவாரியில போயி நிக்காதடா . 
ஓலயப் பாத்துக் குருத்தோல சிரிச்சுதாம் . 
(பழமொழி ) 

அடிவிழுந்து கும்பிடு ( தல் ) வி. 
அடிக்கால் - பெ.அடிப்பகுதி. அடிக்கால்ல 

வேண்டுதலுக்காகக் கோவிலைச் சுற்றி ஈர 
நல்லா நில்லு . 

உடையோடு மண்ணில் விழுந்து கும்பிட்டு 


O 


24 . பெருமாள் முருகன் 
வருதல் . அடிஉழுந்து கும்படற முன்னு பயிர் முளைவிட்டு வெளிவரச் சில நாட்கள் 
வேண்டிக்கிட்டயா ? 

அதிகமாகும் . ) பயிரு அடுவுசிக்கிப் போச்சு . 
அடிவெட்டு - பெ . ஓர் அடிக்கு ( அளவு ) அடையோடு - பெ . கோழி அடைகாக்க 
இவ்வளவு என்று பேசிக்கொள்ளும் கிணறு வசதியாக மணல் பரப்பி முட்டைகளை 
வெட்டு , அடிவெட்டுக்குப் பேசிக்கிட்டாத்தான் வைக்கும் (குடம் , பானை ஆகியவற்றின் 
நல்லது . 

அடி ) ஓடு . அடையோட்டுக்குள்ளயே கோழி 

பேண்டு வெச்சிருக்குது . 
அடுக்குச்சந்து பெ . மிடா 
வரிசைகளுக்கிடையே இருக்கும் சிறு 
இடைவெளி. அடுக்குச் சந்துல நெருப்பொட்டி 
உழுந்திருச்சு. எடுக்க முடியில. 
அடுக்கு மொடா - பெ . ஒன்றன் மேல் 
ஒன்றாக அடுக்கி வைக்கப்படும் 
பெரும்பானை ( மிடா ) வரிசை . ( ஏழு , 
ஒன்பது வரிசை கொண்ட மிடாக்களை 
திருமணப் பெண்ணுக்குச் 

சீராகக் 
கொடுத்துவிடும் வழக்கம் முன்பிருந்தது . ) 
அந்தக் காலத்துல அடுக்கு மொடாவுலதான் 

அடையோடு 
கம்பெல்லாம் கொட்டி வெப்பாங்க . 
அடுத்துக்கிடு (தல் ) - வி . சாவு நெருங்கி 

அடைப்பீ - பெ . அடை காக்கும் கோழி 
விடுதல் . அவருக்கு அடுத்துகிச்சு. 

இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை 

எழுந்து வெளியே வரும்போது கழிக்கும் 
அடுப்பங்கரை - பெ . சமைக்கும் இடம் . கடும் நாற்றம் வீசும் பெரும் மலம். அடப்பீ 
அடுப்பங்கரைலதான் எப்பப் பார்த்தாலும் வேல . 

இந்த நாத்தம் நாறுது. 
அடுப்புக்கல் பெ . திருவிழாச் 

அடைமூக்கு - பெ . சளியினால் அடை 
சமயங்களில் பொங்கல் வைக்க அடுப்பை 

கட்டிக் கிடக்கும் மூக்கு . அது அடமூக்குப் புடிச்ச 
உருவாக்கும் கல் . அடுப்புக்கல்லப் பெரிசாப் 

புள்ள. 
போடு . 

அண்டநாற்றம் - பெ . பக்கத்தில் போக 
அடுப்புக்குட்டு - பெ . குயவர் செய்யும் 

( அண்ட ) முடியாத அளவுக்கு வீசும் பெரும் 
மண் அடுப்பில் பாத்திரம் வைப்பதற்காகப் நாற்றம் . சாக்கடப்பக்கம் போகமுடியல. அண்ட 
பொருத்தப்பட்டிருக்கும் குமிழ் , நாத்தமடிக்குதப்பா. 
அடுப்புக்குட்டு ஒடஞ்சு போச்சு.சட்டி ஒரு பக்கமாச் 

அண்டை - பெ . தயிர், பால் , உப்பு 
சாயுது . 

போன்றவற்றைப் போட்டு வைத்துக் 
அடுப்புத் திட்டு - பெ . அடுப்புகளைப் 

கொள்ளும் மூங்கிலால் ஆன பாத்திரம் . 
புதைத்துச் சுற்றிலும் மண்ணாலோ 

அண்டையில் பாருதயிரு இருக்கும் . 
காரையாலோ கட்டப்பட்ட பகுதி . 
நெருப்பொட்டி அடுப்புத்திட்டுல இருக்கும் பாரு . 

அண்ணம் 

இ.சொ. எண்ணிக்கை 

கூறும்போது எண்களுடன் சேர்த்துக் 
அடுவு - பெ . விதைத்த அதே நாளில் 

கூறப்படும் பின்னொட்டுச் சொல் . அங்க 
மழைபெய்து மண்இறுகிவிடுதல். ( அதனால் ரண்டண்ணம் நிக்கிது . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 25 


அண்ணன் 

பெ . தந்தை . 
எங்கண்ணங்கிட்டயே சொல்லிப்புடுவம் ! பாரு . 
அண்ணாக்கவுறு - பெ . அரைஞாண் கயிறு : 
இடுப்பில் கட்டிக் கொள்ளும் கயிறு . 
அண்ணாக்கவுறு இல்லாம கோமணம் எப்படிக் 
கட்டறது . 
அண்ணாங்கால் - பெ . ஆடு , மாடுகளை 
மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடும்போது 
அவை ஓடி விடாமல் மெதுவாக மேய்ந்து 
செல்வதற்காகக் கழுத்துக் கயிற்றை ஒரு 
காலிலோ இரண்டு கால்களிலுமோ சேர்த்துக் 
( குனித்துக் கொண்டே நடக்கும் வகையில்) 
குறுகலாகக் கட்டி விடுதல். வெள்ளாட்டுக்கு 
அண்ணாங்கால் போட்டு . அப்பத்தான் ஒரு பக்கமா 
மேயும் . 


அணைகபிர 


அணப்பு - பெ . உழவு நிலத்தின் சிறு பிரிவு , 
உழவுக்கு வசதியாகக் கரைகட்டிப் 
பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதி . ஒழவு அந்த 
அணப்புல முடிஞ்சிருச்சா . 
அணலு - பெ . அணில் . அணலுப் புடிக்கப் 
போலாமா . 


அணைதல் - வி . 1.ஒதுங்குதல் . கோழி 
முட்டையிட அணையுது. 2. ஓரிடத்தில் சேர்தல் . 
‘ வெய்யத் தாங்காம ஆடெல்லாம் நெவுல்ல 
அணஞ்சுகிருச்சு. 
அத்துபடி - பெ . முழுத்தெளிவு . கணக்கு 
அத்துபடி ஆயிருச்சா. 
அத்துவானம் - வி.அ. உறுதியற்ற . கவுறு 
அத்துவானமா இருக்குது . 
அத்துவானம் - பெ . அந்தரம் ; பிடியற்ற 
நிலை. நானே அத்துவானத்துல நிக்கறேன் . 
அத்துவானக்காடு - பெ . ஆளற்ற இடம் . 
அத்துவானக் காட்டுல அம்மாயி கொடப்புடிக்கிறா 
(காளான் ) - விடுகதை. 

அதட்டி - பெ . அதிர்ச்சி . அந்த அதட்டில தான் 
அண்ணாங்கால் 

ஆளுஎளச்சுப்போயிட்டான். 
அணைகயிறு - பெ . பால் கறக்கும்போது அதம் - பெ . ( குழந்தைகள் செய்யும் ) மிகு 
காலைத் தூக்கி உதைத்து விடாமல் இருக்க குறும்பு, அவன் கொஞ்சம் அதமா பண்றான் . 
மாட்டின் பின்னங்கால்களைச் சேர்த்துக் 

அதிக்களம் - பெ . ஆணவம் ; தலைக்கனம் . 
கட்டும் கயிறு . அந்த மாடு அணகவுறு 

அதிக்களத்துல நிக்கறவன் உருப்படி ஆவானா . 
போட்டாத்தான்பாலுக்கு நிக்கும் .. 




26. பெருமாள் முருகன் 
அதுக்கோசரம் - பெ.அ. அதற்காக . அழைக்கும் 

விளிச்சொல் . 
அதுக்கோசரம் நான் என்ன பண்ண முடியும் . அப்புனு.....எந்தப்பக்கம் போற . 
அந்தர சாதி - பெ . திட்டுச்சொல் ; சாதி அப்பேசம் - பெ . ஒன்று வெகு நாட்கள் 
கெட்டவன் ( ள் ). அவ கெடக்கறா அந்தர சாதி . கிடைக்காததால் ஆசை மீறிய வெறி . 
அந்தவாட்டி - வி.அ. அந்தமுறை , அந்தத் 

கறிமேலதான் பாட்டிக்கு அப்பேசம் . 
தடவை . அந்த வாட்டி வித்துப்புட்டான். இப்பப் அம்பிலி - பெ . சோளக்கூழ் . கொஞ்சம் 
பாக்கலாம் . 

அம்பிலி இருக்குது குடிச்சிட்டுப்போ , 
அந்தாண்ட - வி.அ. அந்தப் பக்கம் . அம்மணி - பெ . சகோதரிகளையும் பிற 
அந்தாண்ட பாருடா கெடக்கும் . 

பெண்களையும் மரியாதையோடோ , 
அந்தாணி பெ . சாமான்கள் 

செல்லமாகவோ விளிக்கும் சொல் . 
வைப்பதற்காக மரத்தால் செய்யப்படும் 

அம்மணி...ஊட்டுல ஐயன் இருக்காங்களா. 
அடுக்குப் பலகை . அந்தாணியிலதான் வெச்சன் . 

அம்மாயி - பெ . அம்மாவின் அம்மா . 
இருக்கும் பாரு. 

நேத்து எங்க அம்மாயி வந்தது . 
அந்திக்கள் - பெ . மாலையில் இறக்கும் 

அமட்டு - வி.அ. அவ்வளவு. அமட்டுக்குடு 
கள். அந்திக் கள்ளு குடிச்சா போதும். 
ஊதிப்போயிடுவான் . 

அமத்தா - காண்க : அம்மாயி . 
அந்துசு - பெ . 1. ஒழுங்கு. “நல்லா அந்துசா 
அடுக்கி வெய்யி . 2 . 

அமுக்கான் - பெ . இரவில் தூங்கும்போது 
அந்துசாத்தான் இருக்குது . 3. கௌரவம் ; திடீரென்று ஏதோ அழுத்துவது போலத் 
அந்தஸ்து . அவன்நல்ல அந்துசுலஇருக்கறான் . தோன்றும் ; எழவும் முடியாது ; கத்தவும் 

முடியாது; அவ்விதம் அழுத்தும் பிசாசு . 
அந்துருளி - பெ . எப்போதும் சுறுசுறுப்பாக 

ராத்திரி அமுக்கான் போட்டு அமுக்கீட்டது . 
எதையாவது செய்து கொண்டிருக்கும் 
குழந்தை . அது ஒரு நிமிசம் சும்மா இருக்காது . அமுக்குப் பிசாசு - காண்க : அமுக்காள் . 
அந்துருளி . 

அய்யன் - பெ . பெரியவர்களைக் குறிக்கும் 
அப்பச்சி - பெ . தாயின் தந்தை. நேத்துத்தான் 

மரியாதை விளிச்சொல் . அய்யனவுங்க எங்க 
எங்க அப்பச்சி வந்திருந்தது . 

போயிருக்கறாங்க . 
அப்பத்தா - பெ . அப்பாவின் அம்மா. எங்க அரக்கு - வி. 1. நீட்டிக் கொண்டிருக்கும் 
அப்பத்தா குடுத்தது . 

கோல்களையும் கிளைகளையும் வெட்டி 

மரத்தைச் சீர்படுத்துதல். அரக்கி உட்டா மரம் 
அப்பாரு - பெ . அப்பாவின் அப்பா . 

நல்லாத் தழஞ்சு வந்திரும் . 2. மும்மரமாக 
அப்பாரூட்டுக்குப் போயிட்டு வர்றன் . 

வேலை செய்தல் . இதப் பார்க்கக்கூட 
அப்பு - பெ. குழந்தைகளைச் செல்லமாக நேரமில்லாத அப்படி என்ன அரக்கறான் ? 
அழைக்கும் சொல் . அப்பு ... இங்க வாடா 

அரட்டை - பெ. மூங்கிலால் செய்யப்படும் 

தடுப்பு. அரட்ட சாஞ்சு போச்சுபாரு . 
அப்புச்சி - காண்க : அப்பச்சி , 

அரணா - பெ. வெள்ளியால் செய்யப்பட்ட 
அப்புனு பெ . பெரியவர்கள் 

அரைஞாண் . பேரனுக்கு ஒரு அரணா எடுத்துப் 
சிறியவர்களை மரியாதையோடு போடறதுதான. ) 


அழகு . பிள்ள 


கண்ணு . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 27 
அரிகரண்டி - காண்க : அரிக்கி . 


அரப்பு - பெ . தலைக்குத் தேய்த்துக் 
குளிக்கப் பயன்படும் துரிஞ்ச மரத் 
தழைப்பொடி . அரப்புத் தேச்சுத் தலைக்கு 
ஊத்திக்கிட்டேன். 
அரப்புத்தழை பெ . அரப்புக்குப் 
பயன்படும் துரிஞ்ச மரத்தின் 
இலைக்கொத்து . அரப்புத்தழ பொறிச்சாரப் 
போறம் . 
அரம் - பெ . மாடுகளின் பெண்குறி . அரத்தத் 
தொட்டா அப்பிடியே நிக்குது . காளக்கிப் 
போடோனும் . 
அரி - வி. புல் , பயிர்களைப் பிடுங்கிச் 
சேகரி. இன்னும் கொஞ்சம் பில்லு அரீடா . 
அரி ? - பெ . இரண்டு கைகளையும் சேர்த்து 
அள்ளும் அளவு . கன்னுக்குட்டிக்கு ஒரு அரிப் 
பில்லுப் போதாதா. 
அரிக்கி - பெ . வாணலி எண்ணெயிலிருந்து 
பலகாரங்களைச் சேர்த்து (அரித்து ) 
எடுக்கும் கரண்டி . அரிக்கிய இன்னம்புடி எண்ண 
வடியட்டும் . 


அரிசிப்பூடு - பெ . சிறு இலைகளை உடைய 
ஒருவகைப் பூண்டு . அரிசிப்பூடுன்னா 
வெள்ளாடு நல்லாக்கடிக்கும் . 
அரிசீம் பருப்புச் சோறு - பெ . ( அரிசியும் 
பருப்பும் கலந்து செய்யும்) கூட்டாஞ்சோறு . 
வர நேரமாயிடுச்சா அதான் அரிசீம் பருப்பு 
ஆக்கிட்டன் , 
அரிமனசு | பெ . உடன்பாடில்லாத 
( உறுத்தலோடு கூடிய) மனம் . அவங்க 
ஊட்டுக்குப் போறதுக்குக் கொஞ்சம் 
அரிமனசாத்தான் இருக்குது . 
அரிக்கெடை - பெ . நெல் அறுத்துச் சிறுசிறு 
கத்தைகளாகக் கட்டி ஒரு நாள் முழுக்கக் 
குவியலாகப் போட்டு வைத்திருக்கும் 
கிடப்பு. அறுத்து அரிக்கெட் போட்டிருக்கறம் .. 
அரை - காண்க : அரம் . 
அல்லக்கயிறு - பெ . பனை மரங்களில் 
தெளுவிறக்க ஏறும்போது மரத்தோடு 
சேர்த்து இடையில் கட்டிக் கொள்ளும் 
பிரம்பிணை போன்று பின்னப்படும் தோல் 
கயிறு. அல்லக்கவுறு பிரி உட்டுப் போச்சு . 


அரிக்கி 


அரிக்குஞ்சு - பெ . மிகச் சிறிய மீன் குஞ்சு. 
‘அரிக்குஞ்சாப்புடிச்சாந்து கெணத்துல உட்ருக்கறன். 
அரிக்குஞ்சுக் கருவாடு - பெ. மிகச் சிறிய 
மீன் குஞ்சுக் கருவாடு . அரிக்குஞ்சுக் கருவாடாப் 
பாத்து வாங்கியா. 


அல்லக்கயிறு 


28 . பெருமாள்முருகன் 
அல்லக்கன்னு பெ . வாழையின் 
பக்கவாட்டில் புடைத்து வரும் கன்று . 
அல்லக்கன்ன வெட்டி உடு . 
அல்லக்கொண்டை - பெ . பெண்கள் 
மயிரை புறமாகச் சேர்த்துப் 
போட்டுக்கொள்ளும் 

கொண்டை . 
அல்லக்கொண்ட போட்டுக்கிட்டுப் போறாபாரு . 
அல்லகட்டிக் கிட( த்தல் ) - வி. போதுமான 
உணவுஇல்லாமல் உடல் ஒடுங்கிக் கிடத்தல் . 
‘அல்லக்கட்டி கெடக்குறானே ..... சீக்கிரம் செத்துப் 
போயிருவானாட்டம் இருக்குது . 
அல்லச்செவுரு - பெ . அல்லைச்சுவர் ; 
பக்கச்சுவர் . அல்லச் செவுத்து மேல காசிருக்குது 
எடுத்தா. 
அல்லு - பெ . (வசதியிருப்பவர் அதை 
மறைத்து வாங்கும்) இரவல். அவனுக்கென்ன 
கேடு . அல்லெடுத்துக்கிட்டுத் திரியறான் . 
அல்லெடு ( த்தல் ) - காண்க : அல்லு 
அல்லை - பெ . 1. ஓரப்பகுதி ; பக்கம் . 
கொட்டாய்க்கு அல்லையில சட்டி கழுத்தீருக்குது . 
2. அக்குளிலிருந்து இடைவரைக்குமான 
உடலின் விளிம்புப் பகுதி . அல்லையில 
என்னடா தழும்பு: 
அல்லை இடி ( த்தல் ) - வி . கரும்பின் 
கட்டைப்பயிர் தழைவதற்காகப் 
பக்கவாட்டுப் பார் அழித்து விடுதல் . கரும்புக் 
காடு அல்ல இடிச்சாச்சா. 
அல்லை வெட்டு ( தல் ) - காண்க : அல்லை 
இடித்தல் , 
அலகு கருது - பெ . அலகு கதிர் ; திருவிழா 

வைக்கோல் பிரியில் 
நெற்கதிர்களைக் கட்டி வட்டமாக வீட்டிலோ 
கோயிலிலோ தொங்கவிடும் அலங்காரம் . 
அலகு கருது பாரு. அழகாஇருக்குது . 
அலவ நாத்திக் குருவி - பெ . மைனாக் 

அலவநாத்திக் 
கள்ளக்குடிச்சிப்புட்டு கத்தறதப் பாரு . 


அலாக்கா - வி.அ. ( எதிர்பார்க்காத 
அளவு) மிகுந்த உயரமாக . அப்பிடியே 
அலாக்காத் தூக்கீட்டான். 
அழும்பு - பெ . வீணாக்கம் செயல்களில் 
ஈடுபவதைக் குறிக்கும் திட்டுச்சொல் . அவம் 
பண்ற அழும்பு தாங்க முடியலீடா . 
அவசநாத்தம் - பெ . ஈரத்தோடு துணிகளை 
மடித்தோ குவித்தோ வைத்துவிட்டால் 
பின்னர் அதிலிருந்து வரும் அழுகல் 
நாற்றம் . துணி அவசநாத்தம் ஏறிப்போயிரும் . 
இன்னும் கொஞ்சம் காயட்டும் . 
அவடத்த - வி.அ. அங்கே ; அவ்விடத்தில் . 
அவடத்த என்னத்தத் தேடற . 
அவுசியம் - பெ . அபிஷேகம் ; தனிப்பட்ட 
ஒருவர் செலவில் கடவுளுக்குச் செய்யும் 
பூசை. இன்னக்கி அவுசியம் எங்களது தான் . 
அவுதி - பெ . அவசரம் . அவுதியா எங்க 
போற . 
அவுசேரி பெ . வேசி ; விபச்சாரம் . 
உன்னாட்டம் ஆருடி அவுசேரி . அத்தக்கிப் புத்தி 
சொல்லி அண்ணன் மக அவுசேரி போனாளாம் - 
பழமொழி . 


அவுனி 


- காண்க : அகினி. 


அழிகாடு - பெ . அறுவடை செய்தபின் 
மிச்சம் மீதியுள்ள செடிகொடிகளைக் காத்து , 
பின் அவற்றையும் ஆடு மாடுகளுக்கு மேய 
விட்டுவிடுவதால் அழியும் நிலையில் உள்ள 
விளைச்சல் நிலம் . அழிகாட்டுல தான் ஆடு 
மேயுது . 
அழியவிடு ( தல் ) வி. 

அறுவடை 
செய்தபின் 

மிஞ்சியிருக்கும் 
செடிகொடிகளில் மாடுகளை 
மேயவிடுதல். அந்தக் காட்டுல இன்னம் என்ன 
இருக்குது அழிய உட்றதுதான . 
அழுக்குத் தொம்பை - பெ . அழுக்குத் 
துணிகள் போட்டு வைக்கும் கூம்பு 


நாளில் 


குருவி. 


குருவீவ 


NEHENSI 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .29 
அன்னக்கரண்டி பெ . சோற்றைத் 
தோண்டி எடுக்கும் கரண்டி , அன்னக்கரண்டீல் 
தோண்டிப் போடு. 
அன்னக்கை - காண்க : அன்னக்கரண்டி. 
அன்னம் - பெ . சரியாக வேகாத சோறு . 
சோறு அன்ன அன்னமாஇருக்குது . 
அன்னாடம் பெ . அன்றாடம் , 
தினந்தோறும் . அன்னாடம் இதே வழக்கமாகப் 
போச்சு . 
அன்னாப்பு - பெ . திமிர்; கர்வம் . அவனுக்கு 
அன்னாப்பு ஏறிப்போச்சு . 
அனத்தம் - பெ . அழியும் வாய்ப்பு : கேடு . 
அதுல காசுக்குத்தான் அனத்தம் போ . 
அனத்து ( தல் ) - வி. நோயின் காரணமாக 
இயலாமையால் மனிதரோ வீட்டுவிலங்கோ 

ம்ம் என்று வாய்விட்டுச் சத்தமிடுதல் . 
அழுக்குத் தொம்பை 

‘இப்பிடி அனத்திக்கிட்டுக் கெடக்கறான். மருந்து 
வடிவிலான கூடை . துணிவள எடுத்து 

வாங்கிக் குடுக்கறது தான. 
அழுக்குத்தொம்பைல போட்டு வைய்யேன். அனாமத்து - பெ . ஆதரவற்ற நிலை . நானே 

அனாமத்தாக் கெடக்கறன் . 
அழுக்குப் போழை 

அனாமத்துச் சொத்து பெ . வாரிசற்ற 
அழுக்குத்தொம்பை . 

உடைமை . அவனுக்குப் பிள்ளையா குட்டியா... 
அழுகாச்சு பெ . 

அழுகை . அனாமத்துச் சொத்துதான் . 
அடேங்கப்பா....இந்த அழுகாச்சு ஆவாதப்பா . 

அனுசு 

பெ . 
அழுந்த ஒட்டி ; ஓரமாக . 

இணைக்கப்பட்டிருக்கும் ஆறு சதுரம் 
செவரழுந்தப் பாரு.....கெடக்கும் . 

கொண்ட நகை . அனுசத் சுத்தி அழுக்கேறிப் 

போச்சு . 
அறியாப்பிள்ளை - பெ . விவரம் தெரியாத 
வயதில் உள்ள பெண் . அறியாப்பிள்ளக்கு 
என்ன தெரியும் . 
அறியாப்பையன் - பெ . விவரம் தெரியாத 
வயதில் உள்ள பையன். அறியாப் பையனோட 
எதுக்குச் சண்ட. 
அறுதி - பெ . 1. வரப்பின் கடைப்பகுதி . 
அறுதிய நல்லா வெட்டி உடு. 2. அதிகம் செலவு 
செய்யாதவள் / ன். அறுதிக்கு அரைப்படி , 

இ . 
ஊதாரிக்கு ஒருபடி - பழமொழி . 
அறுதியா - வி . அ . அறுதியாக ; துளியும் 
மிச்சமில்லாமல். அறுதியாத் தீந்து போச்சு . 

அனுசு 


காண்க : 


தாலியில் 


வி.அ. 


காசு 


30 . பெருமாள் முருகன் 

ஆசுவம் - பெ . பிச்சை. என்னமோ ஆசுவமாக் 

கொடுத்தாப்பல நெனச்சுக்கிட்டா. 
ஆக்காட்டி - பெ . ஆளைக் கண்டதும் 
கத்தும் ஒரு வகைப் பறவை. ஆக்காட்டி கத்துது 

ஆட்டாளி - பெ . ஆட்டத்தைக் கற்றுக் 

கொடுப்பவர் ; தலைவர் ; காரியத்திற்குக் 
பாரு . 

காரணமானவர் . அவன் என்ன ஆட்டாளி. 
ஆக்குப்பூட்டு - பெ . 1. மாடு கட்டும் ஒரு 
வகைக் கயிற்று முடிச்சு. நல்லா ஆக்குப் பூட்டுப் 

ஆட்டுப்பட்டி - பெ . ஆடுகளைக் காக்கும் 
போட்டுக் கட்டு . 2. ஓலைக் கொட்டகையின் 

தடுப்புகளால் ஆன அடைப்பு . ஆட்டுப்பட்டி 
மையச் சட்டத்தைத் தாங்கி நிற்கும் 

வேற காட்டுக்கு மாத்தோனும் . 
குத்துக்கால்களுக்கு ஆதரவாக , ஆடி வெட்டை - பெ . ஆடி மாதத்தில் 
உள்புறத்தில் இரு பனந்தப்பைகளைப் விதைப்பு நடக்கும் . வரவு இருக்காது . 
பெருக்கல் குறிபோல் அமைத்தல் . கையிலிருந்தே 

செலவழிக்க 
குத்துக்கால் அவ்வளவு வலுவு இல்ல . வேண்டியிருக்கும் . அப்படிப்பட்ட ஆடி 
ஆக்குப்பூட்டுப் போட்ட உட்ரலாம் . 

மாதத்தில் ஏற்படும் பொருளாதார 
ஆகாசக் கிழங்கு - பெ . தோண்டி எடுத்துக் 

நெருக்கடி . ஆடிவெட்டையில ஆருகிட்டக் 
கயிற்றில் கட்டித் தொங்கவிட்டால் 

காசிருக்கும். 
துளிர்விட்டு வளரும் ஒருவகை மூலிகைக் ஆத்தா - பெ . 1. அப்பாவின் அம்மா. ஆத்தா 
கிழங்கு. ஆகாசக் கெழங்கு புடுங்கியாந்தன் . கட்டித் கூப்பிட்டுச்சு . 2.பெண்களை மரியாதையாக 
தொங்க உடு . 

அழைக்கும் விளிச்சொல் . என்னங்காத்தா, 
ஆகிடியம் - பெ . தற்காலிகம் . அவனுக்கு 

எப்ப வந்தீங்க. 
வேல ஆகிடியந்தான் . 

ஆத்துக்கிச்சு - வி. மூப்பினால் ஓய்ந்து 
ஆசாரம் - பெ . வீட்டு முற்றம் ; வரவேற்ப 

போதல் . இனியென்ன கட்ட ஆத்துக்கிச்சு . 
றை. ஆசாரத்துல உக்கோர வெக்கறதுதானே. ஆதண்டை - பெ . ஒருவகை மூலிகைச் 
ஆசு - பெ . செருப்பின் அடியில் குதிகால் 

செடி . ஆதண்ட எங்கயாச்சும் இருந்தாப் பாரு . 
பகுதியில் வைத்துத் தைக்கும் தோல் . இந்தச் ஆந்துப்போச்சு - காண்க : ஆத்துக்கிச்சு. 
செருப்புக்கு நல்ல ஆசா வெச்சுக் கொடு . 

ஆப்பச்சாறு பெ . ஒரு கரண்டி 
அளவுக்கான குழம்பு . ஆன வந்தாலும் 
ஆப்பச்சாறுதான் - பழமொழி . 
ஆப்பு - பெ . குழந்தைகள் உண்ணும் சோறு. 
ஆப்பு ஊட்டுட்டுமா கண்ணு . 
ஆம்பாடு - பெ . தொடைக்கும் குறிக்கும் 
இடைப்பட்ட (உடலின் ) பகுதி . ஆம்பாட்டுல 
நெறி கட்டியிருக்குது . 
ஆமரம் - பெ . ஆண் ( பனை ) மரம். அந்த 
ஆமரத்துல பாள வந்திருக்குது. 
ஆரக்கால் 

பெ . மாட்டு வண்டிச் 
சக்கரத்தில் 

வட்டத்தையும் 


சுற்று 


- 


அ 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 31 
மையத்தையும் இணைக்கும் கட்டை . விசேஷங்களுக்குச் சமைக்கப் பெரிதாக 
ஆரக்கால்ல ஒன்னு புடுங்கீடுச்சு . 

வெட்டும் குழி. ஆலக்குழி வெட்டியாச்சு. 
ஆராட்டம் - பெ . பசியினால் ஏற்படும் ஆலக்கூடம் - பெ . ஆலைக்கூடம் . பாகு 
கிறுகிறுப்பு . ஒரே ஆராட்டமா இருக்குது . ரண்டு காய்ச்சும் அடுப்பைச் சுற்றி மண்ணால் 
வா சோறு குடிக்கோனும் . 

உருவாக்கப்பட்ட பகுதி . ஆலக்கூடத்துக்கு 

மண்ணிடோனும் . 
ஆரியக்கல் - பெ . கேழ்வரகு அரைக்கும் 
எந்திரம் . ஆரியக்கல்லுல இப்ப ஆரு 

ஆலமேடு 

பெ . ஆலைமேடு ; பாகு 
நெரிக்கறாங்க . 

காய்ச்சும் அடுப்பு இருக்கும் பகுதி . 
ஆலமேட்டுல வெறவு கெடக்குது . 
ஆலாக்கீரை - பெ . கீரை வகைகளில் ஒன்று . 
ஆலக்கீர பொறிச்சாந்திருக்கிறேன் . 
ஆலாப்பற ( த்தல் ) 

வி. வலி தாங்க 
முடியாமல் படும் துன்பம் . பையன் 
ஆலாப்பறக்கறான் . 
ஆலாம்படி பெ . மாட்டு வகைகளில் 
ஒன்று . கட்டுத்தரையில ஆலாம்படி ஒன்னு 
இருந்தாத்தான் அழகு . 
ஆலையடுப்பு - பெ . பனை வெல்லப் 

பாகோ கரும்புப் பாகோ காய்ச்சும் அடுப்பு . 
ஆரியக்கல் 

ஆலையடுப்புப் பக்கம் கொழந்தய உட்ராத . 
ஆரியத்தாள் - பெ . கேழ்வரகுத் தட்டை . ஆவசோவை - பெ . தெம்பு , பலம் இல்லாத 
ஆரியத்தாளுஅறுத்துப் போட்டிருக்குது . தன்மை . அவன் ஒரு ஆவசோவைடா . 
ஆரியப்பயிர் - பெ . கேழ்வரகுப் பயிர் . ஆள்கட்டு - பெ . ஆள் பலம் . அவனுக்கென்ன 
ஆரியப்பயிரு நடவு இருக்குது . 

ஆள்கட்டு இருக்குது . 
ஆரியம் - பெ . கேழ்வரகு . இந்த வருசம் ஆள் கைமாறு ( தல் ) - வி. வேலை செய்து 
ஆரியம் எவ்வளவாச்சு . 

கொண்டிருப்பவர் உண்ணச் 

செல்ல 

வேறொருவர் வந்து ஆள்மாற்றி விடுதல் . 
ஆரியரட்டு - பெ . கேழ்வரகுத் தவிடு . இந்த 

ஆள்கை மாறியாச்சா . 
எருமை ஆரியரட்டை நல்லாத் திங்கும் . 

ஆளுக்காரன் - பெ . நிலம் இருப்போரிடம் 
ஆலச்சட்டி - பெ . பனை வெல்லப் பாகை 

ஆண்டுக் கூலிக்கு வேலை செய்யும் 
எடுத்து ஊற்றி ஆற்றவும் அடுக்குமிடாவின் 

( பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சாதியைச் 
மேல் பகுதியில் வைத்து மாவு , தானியம் 

சேர்ந்த ) உங்க ஆளுக்காரன் 
போன்றவற்றைப் போட்டு வைத்துக் 

வந்துட்டானா ? 
கொள்ளவுமான பெரிய மண் பாத்திரம் . 
ஆலச்சட்டியில கம்ம மாவு இருக்குது. எடுத்துக்க. ஆயா - பெ . பாட்டி ; அப்பாவின் அம்மா . 

அந்தாயா எங்க வந்துச்சு. 
ஆலக்குழி - பெ . ஆலைக்குழி . பனை 
வெல்லப் பாகு 

காய்ச்ச , வீட்டு 


ஆள் . 


பாளைய 


32 . பெருமாள்முருகன் 
ஆனநெருஞ்சி பெ . இலைகளும் இடுக்கு - வி . பனை , தென்னை மரங்களில் 
காய்களும் பெரிதாக இருக்கும் ஒருவகை தெளுவிறக்கப் 

பாளைகளைப் 
நெருஞ்சிச் செடி . ஆனநெருஞ்சி நெறயா பதப்படுத்துதல் . புதுசா வந்த பாளய 
இருக்குது . காலப் பாத்து வெச்சு வா . 

இடுக்கீட்டயா . 
இடுக்குக்கோல் - பெ . பனை , தென்னை 
மரங்களில் தெளுவிறக்கப் பாளைகளைப் 

பதப்படுத்தும் இரண்டு கட்டைகள் 
இக்கம் - பெ . இடுப்பு . இக்கத்துல கை 

இணைத்துக் கட்டப்பட்ட தடி , இக்கோலை 

ஆட்டுகிடாய்களுக்குக் காயடிக்கவும் 
வெக்காத . 

பயன்படுத்துவர் . இடுக்குக் கோல இப்ப 
இக்கட்ட - வி.அ. இந்தப் பக்கம் . இக்கட்ட 

எடுத்தாரலியே ... நாளைக்குப் 
என்ன கெடக்குது . 

இடுக்கீறலாம் . 
இக்கட்டு - பெ . 1. துன்பச் சூழல் . குடும்பத்த 
இக்கட்டுல உட்டுட்டுப் போயிட்டானே. 2 . 
நெருக்கடி. இப்பப் பெரிய இக்கட்டு . நீதாங் 
காப்பாத்தோனும் . 
இங்கத்த - பெ.அ. இந்த ஊரினுடைய ; 
இந்தப் பக்கத்து . அவன் இங்கத்த பையன். 
இசுக்காட்டு - வி. எதிரிலிருப்பவர்க்குக் 
கொடுப்பது போலக் காட்டி, கொடுக்காமல் 
ஏமாற்றுதல் . கொழந்தைக்குப் போயி 
இசுக்காட்டிக்கிட்டுத் திங்கறான் . 
இட்டேரி - பெ . நிலங்களுக்கிடையே 
எல்லையாக அமைக்கப்பட்ட பெரிய 
வரப்பு . இட்டேரில ஆடு மேயுது . 
இட்டேரித்தடம் - பெ . பெரிய வரப்பின் 
மீதுள்ள வழி . இட்டேரித் தடத்துல போனாச் 

இடுக்குக்கோல் 
சீக்கிரமாச் சேர்ந்தரலாம் . 

இடுக்குத்தடி - காண்க : இடுக்குக்கோல் . 
இட்ரிப்பு - பெ . நெஞ்சுக் கரிப்பு . கொஞ்சம் இடுத்தம் - பெ . குறுகிய எண்ணம் ; சுயநலம் 
இட்ரிப்பா இருக்குது. ரண்டு உப்புக்கல்லுப்போட்டுத் மிக்க தன்மை . அவுங்க நல்லவுங்கன்னா நெனச்சா 
தண்ணி குடு . 

செரியான இடுத்தம் புடுச்சவிய . 
இட்ரை - காண்க: இட்ரிப்பு. 

இடும்பன் - பெ . குயவர் சக்கரத்தை நிலை 
இடக்கயிறு - காண்க : அல்லக்கயிறு . 

நிறுத்திச் சுற்றும் வலிமையான கல் . 

"இடும்பனாட்டம் நிக்கறான் . 
இடத்தான் - பெ . வண்டி , ஏற்றம் , ஏர் 
ஆகியவற்றில் இடது பக்கம் செல்லும் இண்டம் - பெ . அடர்ந்திருக்கும் ஒரு வகை 
பழக்கம் கொண்ட மாடு . அந்த எடத்தானப் 

முள்செடி . அந்த ஊட்ல இண்டம் புடிச்சுக் 
புடிச்சுக் கட்டு, 

கெடக்குது. 


இமுசு 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 33 
இணைபொலி பெ . இருவரின் இளநேரம் - பெ . வெயில் கடுமையாக 
நிலங்களுக்குப் பொதுவில் எல்லையாக இல்லாத காலை நேரம் . எளநேரத்துலயே 
இருக்கும் வரப்பு . நாங்க எணபொலிக் போயிட்டு வந்திரு . 
காட்டுக்காரங்க . 

இளம்பயிர் - பெ . 1. முளைத்துச் சிறிது 
இத்தாச்சோடு - பெ.அ. மிகப்பெரிய . நாட்களே ஆன பயிர் . எளம்பயிரப் போயி 
இத்தாச் சோட்டு மூட்டயத் தூக்க முடியுமா ? * ஆட்ட உட்டு மேச்சிருக்கிறான் . 2. ஒன்பது 
இத்தனூண்டு - பெ . அ . மிகச் சிறிய . 

மாதம் ஆன வெற்றிலைக் கொடிக்கால் . 
இத்தனூண்டு கருப்பட்டி கொடுத்தான் . 

இப்பத்தான்எளம்பயிரா இருக்குது . 
இந்த வாட்டி வி . அ . இந்த முறை . 

இளவெயில் - பெ . காலை வெயில் . எள 
இந்தவாட்டி ஜெயிக்கறன் பாரு . 

வெயிலுக்குப் பயந்துக்கிட்டு எவனாச்சும் ஊட்ட 

இருப்பானா . 
பெ . வலி ; துயரம் ; பிறரால் 
உண்டாகும் துன்பம் . இந்த இமுசு ப்ட ஆரால 

இளுக்கு - வி. உடலிலோ சுவரிலோ மை 
முடியும் . . இமுசு பண்ணிக்கிட்டேஇருக்கிறான். 

போன்றவற்றைப் புள்ளியாக வைத்து 

விரலால் கோடு போல இழுத்துவிடுதல் . 
இருக்கு ( தல் ) - வி . அடி ( த்தல் ) . சொல்ற 

எங்கன்னத்துல பொட்டு இளுக்கி உட்டுட்டாம் 
பேச்சுக் கேக்கலீன்னா இருக்கீருவன் பார்த்துக்க . 

பாரு . 
இருக்கு ? - பெ . கையாலோ தடியாலோ இறக்கத்துக்கோயில் 

மலை 
அடிக்கும் அடி . ரண்டு இருக்கு இருக்கீருவன் 

அடிவாரத்தில் அமைந்திருக்கும் கோயில் . 
பாத்துக்க . 

மலைக்கு ஆருபோனா, எறக்கத்துக் கோயிலில் சாமி 
இருசி - பெ.அ. கடினமான ; இறுகிய . கும்புட்டுட்டு வந்தம் : 
அவனுக்கு இருசி மனசு . 

இறங்கு துறை - பெ . வாய்க்காலின் ஓரத்தில் 
இருசு - பெ . வண்டி அச்சு . இருசு தேஞ்சு 

கால்நடை , மனிதர்கள் இறங்கும் பகுதி . 
போச்சு . 

எறங்கு தொறைல தண்ணி மோரு . 
இருசு திரட்டு ( தல் ) - வி . வண்டியின் 

இன்னாரு - பெ . இவர் என்று சுட்டிச் 
தேய்ந்துபோன அச்சைச் சரி செய்தல். சொல்லுதல். இன்னாருன்னு சொன்னாத்தான் 
வண்டிக்குஇருசுதெரட்டியாச்சா . 

தெரியும். 
இருட்டா இருக்க - பெ . விடிவதற்குச் சற்று 

இன்னாக்காலம் - பெ . இதே காலம் . போன 
முன்பு லேசாக இருள் இருக்கும் நேரம் . 

வருசம் இன்னாக் காலமெல்லாம் சோளம் இத்தன 
‘இருட்டாஇருக்க வந்துரு போலாம் . 

ஒசரம் நிக்கிது . 
இருப்பணம் பெ . கொடிக்காலில் 

வி . 
இனுங்கு ( தல் ) 

மரத்திலோ 
வெற்றிலை கிள்ளும் போது கட்டை விரலில் செடிகளிலோ இருக்கும் சிறு கோல்களை 
போட்டுக் கொள்ளும் இரும்பினால் ஆன 

வேகமாகக் கையாலோ கோலாலோ 
ஒரு கருவி . இருப்பணத்த எடுத்துப் போட்டுக்க . இழுத்துப் பறித்தல் . ரண்டு கொத்து இனுங்கிப் 

போடு . 
இல்லெடம் பெ . வீடு , வசிப்பிடம் . 
இவ்வளவு நாள் பொழச்சு என்ன , ஒரு இஸ்கார் - பெ . தேவையற்ற தொல்லை ; 
இல்லெடங்கூடக் கெடையாது . 

துன்பம் வரும் என்று தெரிந்தும் ஒரு 
இவடத்த - வி.அ. இங்கே; இவ்விடத்தில் . 

செயலில் இறங்குதல். எனக்கு அந்த இஸ்காரே 
இவடத்த கெடக்குது. நீ எங்கெங்கயோ தேடற . 

வேண்டாமப்பா, நா வர்ல . 


34. பெருமாள்முருகன் 


ஈ 


ஈக்கமார் - பெ . தென்னை ஈர்க்குகளால் 
( ஓலை நரம்பு) ஆன கூட்டப் பயன்படும் 
விலக்குமாறு . அந்த ஈக்கமாத்த எடுத்தா . 
ஈக்கி - பெ . ஈர்க்கு ; தானியத் தட்டைகளின் 
மேற்புறத் தோல். தட்டப் பாத்து உருவு , ஈக்கி 
கிழிச்சிப்புடும் . 
ஈசுகன்னு - பெ . குறைப் பிரசவத்தில் மாடு 
ஈன்ற கன்று . ஈசுகன்னுக்கு மயிரே மொளக்கல . 
ஈசுகுட்டி 

- பெ . குறைப் பிரசவத்தில் ஆடு 
ஈன்ற குட்டி, இந்த ஈத்து ஈசுகுட்டி போட்டுடுச்சு . 
ஈஞ்சமாறு - காண்க : ஈக்கமார் . 
ஈஞ்சிக்கிட ( த்தல் ) - வி . மரத்தில் பழங்கள் 
நிறைந்திருத்தல். அந்த மரத்துல புளி இந்த வருசம் 
ஈஞ்சிக் கெடக்குது . 
ஈட்டுலக்கை - பெ . உரலில் ஒரே நேரத்தில் 
இரண்டு பேர் மாற்றி மாற்றிப் போட்டுக் 
குத்தும் உலக்கை . இந்த மாவு இடிக்க முடியாதா . 
ஈட்டொலக்க போட்டா அர நிமிசம் . 


ஈடு - பெ . கையாலே தடியாலோ அடிக்கும் 
அடி . நல்ல மாட்டுக்கு ஒரு ஈடு . (பழமொழி ) 
ஈத்து - பெ . ஆடு மாடுகளின் மகப்பேறு 
எண்ணிக்கை. இந்த மாடு எத்தன ஈத்து கன்னுப் 
போட்டிருக்குது . 
ஈத்து மாடு - பெ . ஒருமுறைக்கு மேல் கன்று 
ஈன்ற மாடு . ஈத்து மாட்டுக்கென்ன அப்பிடிப் 
பாவன, 
ஈந்துவிடுதல் - வி. பனைமரத்தின் ( அதிகக் 
கள் சுரக்கவோ, நுங்கு காய்க்கவோ ) 
தேவையில்லாத பட்டை பன்னாடைகளை 
அறுத்துவிடுதல் . காயில்ல காயில்லங்கற ... மரத்த 
ஈந்து உட்ருந்தாத்தான. 
ஈர்வலி - பெ . தலையில் பிடித்திருக்கும் 
ஈர்களைக் கோதி எடுப்பதற்கான மரச்சீப்பு. 
அந்த ஈர்வலிய எடு . 


ஈர்வலி 


ஈனம் - பெ . ஒன்றைச் செய்வது குறித்த 
தெளிவான அறிவு . அவனுக்கு கொஞ்சமாச்சும் 
ஈனமிருந்தாத்தான. 


ஈட்டுலக்கை 


ஈனமானம் - காண்க : ஈனம் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 35 
ஈனவானம் - காண்க : ஈனம் . 

உப்பாட்டம் - பெ . பெண்கள் விளையாடும் 

ஒரு வகை விளையாட்டு . உப்பாட்டத்துக்கு 
ஈனன் - பெ . இழிந்த புத்தி உள்ளவன் ; 

வர்றியா . 
கருமி. ஈனனுக்கு இரு செலவு. - பழமொழி 

உப்புக்கண்டம் - பெ . உப்புத் தடவிக் 
காயவைத்த கறித்துண்டம் . ஒழுங்கா 
இருந்துக்க . இல்லீனா தோல உரிச்சு உப்புக்கண்டம் 

போட்ருவன் . 
உக்கலச்செயினு பெ . கழுத்தோடு 
ஒட்டியிருக்கும்படியாக அணியும் நகை . 

உம்பான் - பெ . உணவு. வேல செய்யலீனா 
எங்க பாட்டியா இன்னம் உக்கலச்செயினு 

உம்பானுக்கு எங்கே போறது . 
போட்டிருக்குது . 

உயிர்நிலை - பெ . ஆண் / பெண் குறி . 
உச்சானி பெ . 

‘உயிர்நெலையிலேயே ஓதச்சுட்டான்டா . 

உயரமான 
மரக்கிளையின் நுனிப்பகுதி . உச்சானியில உருட்டா - பெ . வாய்ச் சவடால் . இந்த 
ஏறிக்கிட்டு வெளையாட்டு என்னடா ? 

உருட்டாவுக்கொன்னும் கொறச்சல் இல்ல . 
உசுப்பு - வி. 1. வளைக்குள் நீளக்குச்சியை உருட்டிக்கட்டு பெ . வேட்டியின் 
நுழைத்து வேகமாக இழுத்து இழுத்து முன்பகுதியை எடுத்துச் சுருட்டிப் 
மீண்டும் உள்ளே விட்டு எலியை வெளியே 

பின்பக்கத்தில் கோவணம் போல் சொருகிக் 
கிளப்பு . நல்லா உசுப்புடா. எலி வர்ட்டும் . 2. கொள்ளும் கட்டுமுறை . உருட்டிக்கட்டுப் 
தொந்தரவு செய்து எழுப்புதல். நல்லா உசுப்பி போட்டுக்கிட்டு வந்துட்டான். வேலையில 
எழுப்புடா . 

ஒண்ணுமில்ல . 
உசுப்பேற்றுதல் - வி . தூண்டி விடுதல் . உருட்டிக் கோமணம் காண்க : 
அவனநல்லா உசுப்பேத்தி உட்டுட்டான்டா . 

உருட்டிக்கட்டு . 
உண்டுனா - வி.அ. அளவுக்கு அதிகமாக ; 

உருண்டை வெல்லம் 

பெ . 
நிரம்ப . சோறு கொஞ்சம் உண்டுனாத் உருண்டையாகச் செய்யப்படும் வெல்லம். 
தின்னுட்டன் . 

உருண்ட வெல்லம் வாங்கியா . 
உத்தி - பெ . 1. சிறுவர்கள் விளையாட்டில் உருமாலை - பெ . தலைப்பாகை. உருமாலய 
காலால் மண்ணில் வட்டமிட்டு ஏற்படுத்திக் 
கொள்ளும் எல்லை . நா ( ன் ) உத்தியத் 
தொட்டுட்டன் . 2. சிறுவர்கள் விளையாட்டில் 
அணி பிரிக்கும் முறை . உத்தி பிரிச்சிக்கிட்டு 
வெளையாடலாம் . 
உதி (த்தல் ) -- வி . உடம்பில் சதை பிடித்தல் , 
ஆளுஇப்படி உதிச்சுப் போயிட்டான் . 
உப்பசம் - பெ . 1. சரியான செரிமானம் 
இல்லாமையால் வயிறு ஊதிப் போதல் . 
வயிறு உப்பசமா இருக்குது . என்ன தின்னனோ 
தெரீல. 2. புழுக்கம் . ஒரே உப்பசமா இருக்குது . 
அதான் வேத்து ஒழுவுது . 

உருமாலை 


36 . பெருமாள் முருகன் 
அவுத்துட்டு வாடா . 

உளந்தைக்குருவி பெ . வாயின் 

இருபுறமும் வெளுத்துக் கோணியது 
உருவு - பெ . நோய் நொடி வராமல் காக்க 

போன்றிருக்கும் ஒருவகைக் குருவி. உளந்தக் 
வேண்டுமென்ற நேர்ச்சிக்காகச் சிறு 

குருவிங்க சத்தம் இப்படி கேக்குது . 
தெய்வங்களுக்கு மண்ணால் செய்து 
வைக்கும் மனிதர் உருவம் . பையனுக்கு உருவு உளிமுகம் - பெ . பல வசதிகளும் கொண்ட 
செஞ்சு வைச்சிருக்கறன். 

(சிறப்புடைய ) நடுவான இடம் . ஊடு நல்ல 

உளிமொகமா இருக்குது . 
உருவுதடி - காண்க : இடுக்குக்கோல் 

உழப்பு - வி . சேற்றையும் தண்ணீரையும் 
உலுக்காட்டு ( தல் ) - வி. தொலைத்தல் . 

சேர்த்துக் கலக்குதல் . இப்படி ஒழப்பி 
ரெண்டு பவுன் சங்கிலிய 

எங்கயோ 

வெச்சிருக்கறான் . 
உலுக்காட்டிட்டயேடா. 

பெ . உழவின்போது 
உள் அவுனிப்பட்டை 

உழுக்கோல் 
பெ . ( தயிர் 

மாடுகளை ஓட்டவும் , கலப்பையில் 
கடைவதற்காக மத்தை நிறுத்தித் தூணில் 

சேர்ந்துவிட்ட மண்ணைத் தள்ளிவிடவும் 
மேலும் கீழுமாய்க் கட்டும்படி ) பனம் 
பட்டையின் அடிப்பகுதியிலிருந்து 

கையில் வைத்திருக்கும் குச்சி . உழுதவன் 

கணக்குப் பாத்தா ஒழக்கோல்கூட மிஞ்சாது . 
உரிக்கப்படும் நார். உள் அவுனிப்பட்ட ரண்டு 
உரிச்சுக்குடு . 

( பழமொழி ) 
உள்க்குத்து - பெ . சேலை கட்டும்போது தண்ணீருக்குள் கலந்த தவிட்டை பிரித்துத் 

உழும்பு - வி . பன்றி , மாடு ஆகியவை , 
முதல் சுற்றாக வைத்துக் கட்டும் சேலைப் 
பகுதி . உள்குத்து நல்லா வெச்சாத்தான ஆவும் . 

தின்பதற்காக முகத்தை உள்ளே விட்டுத் 

தேடுதல் . நல்லா உழும்பித் திங்கும் இந்த மாடு . 
உள்கொடைசாய் ( தல் ) - வி . வண்டிச் பன்னியாட்டம் உழும்பறான் . 
சக்கரத்தில் கும்பம் உள்பக்கமாகத் தள்ளி 

உறவாரை - பெ . வெல்லப் பாகை உலர்த்த 
இருத்தல் . இதென்ன சக்கரம் உள்கொட 

உதவும் தட்டையான முனை கொண்ட 
சாஞ்சிருக்குது . 
உள் சுருக்கு - பெ . மனதில் இருப்பதை 
வெளிக்காட்டாமை. அவன் உள்சுருக்கு வெச்சுப் 
பேசறான். 
உள்ளுமடி - பெ . வெளியே தெரியாத 
வகையில் உள்ளே கட்டிக்கொள்ளும் மடி . 
உள்ளுமடியில் வெச்சிருப்பா பாரு . 
உள்ளொளவு பெ . நமக்குள்ளேயே 
இருந்து கொண்டு எதிரிக்கு உளவு 
சொல்பவன் . இது ஏதோ ! உள்ளொளவு 
வேலதான். 
உள்ளோட்டு வி . 

ஆடுகளை 
அடைப்பதற்காகப் பட்டிக்குள் ஓட்டுதல் . 
ஆட்ட உள்ளோட்டிப்புட்டு வா . 


உறவாரை 


ஊ 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 37 
கோல் . உறவாரையில்திருப்பிப் போடு , ஊடுகட்டி அடி ( த்தல் ) - வி . தப்பிக்க 
உறிக்கொடி - பெ . உறிபோல் தொங்கும் 

விடாமல் சூழ்ந்து அடித்தல் . உன்னய 

ஊடுகட்டி அடிச்சிப் போடுவம்டா. 
காயையுடைய கொடி . அங்க உறிக்கொடி 
படந்திருக்குது பாரு . 

ஊடு கூட்டு ( தல் ) - வி. குழந்தை பெற்ற 
உறிச்சட்டி 

பெண்ணை வீட்டுக்குள் அழைத்தல் . அந்தப் 
பெ . உறியில் 

பிள்ளய என்னக்கி ஊடுகூட்டறாங்களாமா . 
வைக்கப்பட்டிருக்கும் மண்பாத்திரம் . 
‘ உறிச்சட்டியில உப்பிருக்குது . கொஞ்சம் அள்ளு. ஊடு பூசு ( தல் ) - வி. வீடு பூசு; வீட்டுச் 
உறைப்புளுத்தி - பெ . ஆண்குறியின் முன் 

சுவர்களுக்குச் சுண்ணாம்பு பூசுதல் . 
குமிழ் மேல் இயற்கையிலேயே தோல் 

கலியாணம் வருது . ஊடுபூசோனும் . 
மூடியிராமை. டே ப்புளுத்தி இங்க வாடா . ஊடுமுட்டி - பெ . பெருச்சாளி. அங்க ஒரு 
உறை வெல்லம் - பெ . கரும்புப் பாகு 

ஊடுமுட்டி ஓடுது . 
உலர்வதற்கு முன் உண்பதற்காகப் பலமுறை ஊடுவழி ( த்தல் ) வி . வீடு வழித்தல் ; 
கரண்டியால் உறைத்துச் செய்யப்படும் வீட்டுத் தரையைச் சாணத்தால் மெழுகுதல் . 
மென்மைத் தன்மையுடைய வெல்லக் கட்டி . சனிக் கெழமிக்கித்தான் ஊடு வழிக்கோனும் . 
பாகு ஆறறதுக்குள்ள உறவெல்லம் போடு. 

ஊத்தானிக்குச்சி பெ . ஏரில் 
கலப்பையிலிருந்து கருவுத்தடி கழன்று 
விடாமல் இருக்கப் பின்பக்கத்தில் 

துளையிட்டுச் செருகப்படும் சிறு குச்சி . 
ஊங்காரம் - பெ . காற்றின் ஊளை. காத்து 

ஊத்தானிக்குச்சிய நல்லா அடிச்சு உடு . 
ஊங்காரம் போட்டுகிட்டு வருது . 
ஊசித்தட்டான் - பெ . ஊசி போன்ற 
உடலமைப்பை உடைய ஒருவகைச் சிறிய 
தட்டாம்பூச்சி . ஊசித் தட்டான் புடுச்சுப்புடுவியா. 
ஊசிப்புல் - பெ . ஊசிபோல மெலிந்த 
தண்டை உடைய ஒருவகைப் புல் . ஊசிப் 
பில்லேறிக் கெடக்குது காட்டுல . 
ஊசை - பெ . கெட்டுப்போன தானியம் , 
பலகாரம் . அது ஊசைடா , திங்காத . 
ஊஞ்சமரம் - பெ . தலைக்குத் தேய்த்துக் 
குளிக்கும் அரப்புத் தழை கொடுக்கும் மரம் 
( துரிஞ்சி என்றும் வழங்குவர்) . ஊஞ்சமரம் 
ஒன்னு கட்டுவாயில இருக்குது . 

ஊத்தானிக்குச்சி 
ஊட்டி - பெ . முன் கழுத்தின் நடுவில் 
இருக்கும் மூச்சுக்குழாய் . ஊட்டியப் ஊமைக்காயம் - பெ . புண் ஆகாமல் 
புடுச்சிப்புடுவம் பாத்துக்க . 

ஏற்படும் உள் காயம் . ஊமைக்காயம் 
பட்டிருக்கும் . 


38 . பெருமாள்முருகன் 
ஊமைக்குத்து பெ . வெளியே ஊரான் பெ . பிறர் ; உறவற்றவர். 
காயமேற்படாமல் பலமாகக் குத்தும் குத்து . பிள்ளயின்னு பொறந்தா அது எனக்கிருந்தாலும் 
அவன ஒரு ஊமக்குத்து உடு . 

ஊரான் ஊ ( வீ )ட்டுக்குத்தான் சொந்தம் . 
ஊய்க்கா - பெ . எருமை . அந்த ஊய்க்கா ஊளக்குரி - வி. மிகுந்த சத்தமிட்டு அழு ; 
மேக்கிற பசங்களக் கூப்பிடு . 

ஊளையிடு . அங்க எவன்டா ஊளக்குரிக்கிறது . 
ஊய்க்கா மந்தை - பெ . மேய்ச்சலுக்கு ஊளமூக்கு - பெ . சளி, சளி நிறைந்த மூக்கு. 
ஓட்டிச்செல்ல எருமைகளைத் திரட்டி ஒன்று ஊள மூக்கு ஒழுவுது பாரு : அவன் ஊளமூக்குப் 
சேர்க்கும் இடம் . ஊய்க்கா மந்தைப் பக்கம் 

பையன் . 
போய்ட்டு வாறன் . 

ஊளமூக்கன் - பெ . சளி ஒழுகும் மூக்கை 
ஊய்க்காலி 

பெ . பொறுப்பற்ற உடையவன். அவங் கெடக்கறான் ஊளமூக்கன் . 
தன்மையைக் குறிக்கும் திட்டுச்சொல் . 
அவன்/ ள் சுத்த ஊய்க்காலி . 

ஊளமொட்டு - பெ . கெட்டுப்போன 

முட்டை . ஊளமொட்டத் தின்னுட்டு நல்ல 
ஊர்க்காடு - பெ . குடியிருப்புக்கு அருகில் 

மொட்டக் கொண்டுக்கிட்டு ஓடியா . ( கண்ணாமூச்சுப் 
உள்ள நிலம் . ஊர்க்காட்டுலதான் ஆடுமேயும் . 

பாடல் ) 
ஊர்க்கிணறு - பெ . ஊருக்குப் பொதுவான 

ஊளை - பெ . 1. கெட்டுப் போன பொருள் . 
கிணறு . ஊர்க்கெணத்துல தண்ணி வத்திப் போச்சு . 

ஊளையாப் போனதத் திங்காத . 2. சளி . ஊளை 
ஊர்க்கொத்து பெ . நாட்டாண்மை . 

ஒழுவுது. சிந்துபோ . 
உனக்கெதுக்கு இந்த ஊர்க்கொத்து வேல ? 

ஊறல் 

பெ . 

சாராயம் காய்ச்சத் 
ஊர்சுத்தி - பெ . 1. பன்றி . ஊர் சுத்தி கறி தேவையான பல பொருட்களையும் கலந்து 
போடறாங்க . 2. கழுதை . ஊர் சுத்தியாட்டம் பானையில் ஊறப் போட்டிருத்தல் . போலீசு 
திரிஞ்சுட்டு வர்ரான் . 

வந்துஊறல எல்லாம் ஒடச்செறிஞ்சிடுச்சு . 
ஊர்ப்பட்ட 

அளவுக்கு ஊறு ( தல் ) - வி . குழந்தைகள் சதை 
அதிகமான. ஊர்ப்பட்ட பேருவந்துட்டாங்க . பிடித்துக் குண்டாதல் . பிள்ள நல்லா 

ஊறியிருக்கறாளா. 
ஊர்ப்பண்ணாடி பெ . ஊர்த்தலைவர் . 
ஊர்ப்பண்ணாடி தோட்டத்துல இருப்பாங்க . ஊன் - பெ . பழங்களின் சதைப்பகுதி . 

தோலக் கடிச்சுத்துப்பிட்டு ஊன மட்டும் திங்கறான் . 
ஊர் மேய்தல் - வி . ஆணோ, பெண்ணோ 
முறையற்ற தொடர்பு வைத்திருத்தல் . ஊனாங்கொடி - பெ . உறுதியான ஒரு 
ஊர்மேஞ்சுகிட்டுத் திரியறவனோட உனக்கு என்ன வகைக் கொடி . ஊனாங்கொடில தூரி கட்டு , 
சரவகாசம் ? 


பெ.அ. 


ஆடலாம். 


ஊரடி - பெ.அ. ஊருக்கு மிக அருகில் 
உள்ள. ஊரடித் தோட்டம் அவருதுதான் . 
ஊரப்பிடி - வி . பாத்திரத்தைத் தலைகீழாகப் 
பிடித்து நீரை வடியச் செய் . குண்டாவ நல்லா 
ஊரப்பிடி, 


ஊனி - பெ . பாரம் அதிகமாகும் போது 
மாட்டு வண்டியின் பின்பக்கம் நிலத்தோடு 
சென்று அழுந்தாமல் இருக்க ஊன்றும் தடி . 
அந்த ஊனிய எடுத்து உடு . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 39 


எச்சக்கோளாங்கி 


காண்க : எச்சக் 


எச்சக்கோலாம்பி 
கொளாங்கி . 


எச்சு - பெ . அதிகம் . சோறு கொஞ்சம் எச்சு . 
எச்சுப் பன்னாட்டு 

பெ . அதிகப் 
பிரசங்கித்தனம் . ‘ எச்சுப் பன்னாட்டுப் 

பண்ணாதீடா . 
ஊனு - வி. பலமாகத் தாக்கு . நல்லா ஊனுடா , 

எசகேடு - பெ . இசை( வு ) கேடு : சிறிது 
அப்பத்தான் அவனுக்குப் புத்தி வரும் . 

தவறிவிடுதல் . கொஞ்சம் எசகேடா உட்டுட்டன் 
இல்லைனாப் புடுச்சிருக்கலாம் . 

எசிலி - பெ . போட்டி . எசிலிக்குப் புறுக்குட்டு 
எ 

ஈரோடும் பாழாச்சு . ( பழமொழி ) 
எக்கட்ட - வி.அ. எங்கே; எந்தப் பக்கம் . 

எசிறி - காண்க : எசிலி. 
அய்யன் எக்கட்ட போயிருக்கறாங்க . 

எட்டாநாளு - பெ . வரப்போகிற அல்லது 
எக்காளம் - பெ . மிக ஆபாசம் . எக்காள 

கழிந்துபோன வாரத்தின் இதே நாள். எட்டா 
எக்காளமாப் பேசறான் . 

நாளைக்கு வர்றன் ; எட்டா நாளு சந்தையில 
எக்கு - வி . வயிற்றை உள்ளே ஒட்டிப் பார்த்தன் . 
போகும்படி செய் . வவத்த எக்காத நல்லா உட்டு 

எட்டாங்கரம் - பெ . தாயம் போன்ற 
நில்லு . 

எட்டுக்கரம் உள்ள ஒரு விளையாட்டு 
எச்சக்கல - பெ . எச்சில் இலை என்பதைக் எந்நேரம் பாரு எட்டாங்கரத்துலயே இருக்கறான். 
குறிக்கும் திட்டுச்சொல் . ஆடிக்காத்துல 

எட்டு - பெ . வாரம் . போன எட்டுத்தான் 
அம்மியே பறக்கறப்ப , எச்சக்கல நீ எந்த மூலக்கி . 

சந்தைக்குப் போனன் . 
எச்சக்கொளாங்கி - பெ . எச்சில் துப்ப 

எட்டி - வி.அ. வேகமாக . நடைய எட்டிப் 
உதவும் பாத்திரம் . எச்சக்கொளாங்கிய 

போடுடா . 
எடுத்தாந்து வெய்யி. 


காலை 


40 . பெருமாள் முருகன் 
எட்டி ’ - பெ. காலடி, ஒரு எட்டிக்கு ஒரு மணி எத்திப் போ ( தல் ) வி . மிதமிஞ்சிப் 
நேரமாவுது . 

போதல் . நத்தக்காட்டுக் கம்புவ ந்து எத்திப் 

போச்சாம் . - பழமொழி . 
எட்டி வைத்தல் - வி. காலை வேகமாக 
வைத்துநடத்தல் . இப்படி நடந்தாப் போய்ச் சேர எத்து - பெ . இரவல் ; தத்து. எத்துல பிள்ளை 
முடியுமா , எட்டி வச்சு நட்டா. 

பெத்து .... - பழமொழி , 
எடங்காடு - பெ . இடைஞ்சல் . அவனோட எதிரடி - பெ.அ. பதிலி. எதிரடியா நெலத்த 
பெரிய எடங்காடா இருக்குது . 

எழுதிக் குடுத்துரு . 
எடங்கோடு - பெ . பயன்பாட்டிற்குப் எதுக்குளித்தல் வி . அதிகமாகச் 
போதாத இடம். அங்க கொஞ்சம் எடங்கோடா சாப்பிடுவதாலோ, வேறு காரணத்தாலோ 
இருக்குது , 

ஏற்படும் குமட்டல் . எது சாப்பிட்டாலும் 

எதுக்குளிச்சுக்கிட்டே வருது . 
எடத்தான் - காண்க : இடத்தான் . 

எதுக்கொளிக்குது 

காண்க : 
எடத்து மாடு - பெ . இடத்து மாடு ; ( ஏர் , 
ஏற்றம் , 

எதுக்குளித்தல் . 
வண்டி போன்ற வற்றில் ) 
இடப்பக்கம் கட்டிப் பழக்கப்பட்ட மாடு . எதுத்துப் போ ( தல் ) - காண்க : எத்திப் 
எடத்து மாட்டப் புடிச்சோயித் தண்ணி காட்டு . போதல். 
எடப்பு வி . வயிற்றை நிமிர்த்துக் எதுப்பொண்ணு - பெ . ஒரே வீட்டில் பெண் 
கொண்டோ , 

வளைத்துக் கொடுத்துப் பெண்ணெடுத்தல் . அவுங்க 
கொண்டோ பின்பக்கம் சாய்ந்தது போல எதுப்பொண்ணுகட்டியிருக்கறாங்க . 
உடம்பை ஆக்குதல் . நடக்கறதுக்கு இப்படி 

எந்தரம் - பெ . தாயத்து . பையனுக்கு ஒரு 
எடப்பறான் . 

எந்தரம் கட்டு . காச்ச செரியாப் போயிரும். 
எடமொடக்கு பெ . 1. இடமுடக்கு . 

எந்நேரம் பெ . மிகுந்த நேரம் . 
இயல்பாக உழுவதற்கு ஏற்றபடி இல்லாத மிகக் 

எந்நேரத்துக்கு வர்றான் பாரு . 
குறுகலான நிலப்பகுதி . 2. எதற்கும் ஒத்து வராத 
ஆள். அவன் சுத்த எடமொடக்கு . 

எப்பப்புடுச்சு - வி.அ. எப்போதிருந்து . 

எப்பப்புடுச்சு வருவ வருவன்னு பாக்கறன் . 
எடவாடு - பெ . ( முறையற்ற , ரகசியமான ) 
ஆண் - பெண் தொடர்பு. அங்க அவனுக்குக் எம்மல் - பெ . ஏமாற்று : ஏய்ப்பு . அவம் 
கொஞ்சம் எடவாடு இருக்கு மாட்டந்தான் தெரீது . - பெரிய எம்மல் பண்ணுவான் . 
எடாலு - பெ . பெருச்சாளி பிடிப்பதற்காக எம்மல்காரன் - பெ . ஏமாற்றுபவன் . 
வைக்கப்படும் பொறி . பெருக்கானுக்கு எடாலு எம்மல்காரன நம்பாதீடா . 
வெச்சாப்புடிச்சர்லாம் . 

எமாவேலை - பெ . எச்சரிக்கையான ஆள். 
எடுப்பு - பெ . கம்பீரம். ஆளு நல்லா எடுப்பா அந்தப் பையன் எமாவேலைடா . 
இருக்கறான் . 

எமட்டு - வி.அ. எவ்வளவு. உனக்கு நான் 
எடுப்புச் சோறு - பெ . பிச்சை எடுத்து வந்த எமட்டுப் பணம் குடுக்கோனும் . 
சோறு . என்னய என்ன எடுப்புச் சோத்துக்கு 

எரப்பானி பெ . திட்டுச் சொல் , இரந்து 
வந்தவன்னு நெனச்சியா? 

தின்பவன் / ள் . எரப்பாணி பெத்த புள்ள , 
எணபொலி - காண்க : இணைபொலி. 


எரப்பு - பெ . வீட்டை ஒட்டிப் பக்கவாட்டில் 
இருக்கும் கூரை . எரப்புக்குள்ள கன்னுக்குட்டியக் 
கட்டு . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 41 
எருவு - வி . ( பயத்தால் ) மலத்தைக் 
காலோடு கழிதல் . இருட்டுல என்னயப் பாத்ததும் 
எருவிட்டான் . 
எருவு - பெ . நிலத்திற்கு உரமாகப் 
பயன்படும் சாணம் முதலியன. எருவுப் 
போட்டா வௌயுமா; ஏவிரிஞ்சா வௌயுமா. 
( பழமொழி ) 
எருவுகாலி - காண்க : எருக்காலி. 
எலங்கு ( தல் ) வி . சுற்றத்தோடு 
சேர்ந்திருத்தல் . “இத்தன நாள் உட்டுட்டு எச்சகலப் 
பட்டுடுத்தி நான் அவங்கூட எலங்கப் போறனா..... 


எலிப்பூண் - பெ . எலிப்பொறி . எலிப்பூண்ல 
என்ன குத்தி வச்சிருக்கற . 


எரவாரம் - பெ . சிறு சிறு பொருட்களைப் 
பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளத்தக்க 
வீட்டு உள் கூரையின் கீழ்ப்பகுதி . 
தொறப்புக்குச்சி எரவாரத்துல இருக்கும் பாரு. 
எரிப்பான் - பெ . தீ எரிக்கப் பயன்படும் 
பொருள்கள். “கொஞ்சம் எரிப்பான் கொண்டாரக் 
கூடாதா. 
எருக்கலஞ்சிட்டு - பெ . எருக்கஞ் செடியில் 
உள்ள பூச்சி புழுக்களைத் தின்று வாழும் 
சிட்டுக்குருவி வகை. எருக்கலஞ்சிட்ட அடிச்சுக் 
கொண்டாந்திருக்கறான் . 
எருக்காலி பெ . சின்னச் சின்ன 
விஷயங்களுக்கெல்லாம் பயந்து காலோடு 
கழிபவன் / ள் . சுத்த எருக்காலியா இருந்தா 
எப்படிப் பொழைக்கறது . 
எருக்குழி - பெ . நிலத்திற்குப் போடும் 
எருவைச் சேர்த்து வைக்கும் குழி . 
எருக்குழியில் கொண்டோயிக் கொட்டு . 
எருத்துவாரி பெ . ஏற்றம் 
இறைக்கும்போது சால் 

நீரை 
இழுத்துக்கொண்டு மாடுகள் ஓடும் தடம் . 
எருத்து வாரியில் புழுதி கௌம்புது . கொஞ்சம் 
தண்ணி தெளி. 
எருமா மட்டை 

பெ . சாணத்தை 
வட்டமாகத் தட்டிக் காய வைத்த ( எரிக்கப் 
பயன்படும் ) எரிபொருள் ; வரட்டி . எருமா 
மட்டை தட்டிக் காய வைச்சிருக்கறான் . 


எலிப்பூண் 


எருமா முட்டி - காண்க : எருமா மட்டி . 
எருமைத் தேள் - பெ. கரு நிறத்தில் பெரிய 
உருவில் இருக்கும் தேள். எருமத் தேளு பாரு 
எத்தாப் பெருசு போவுது . 
எருவாட்டி - காண்க: எருமா மட்டை . 


எலும்புக்கறி - பெ . எலும்பு இறைச்சி . 
எலும்புக்கறி நெறையாப் போட்டிருக்கறான் . 
எவ்வெட்டு - பெ.அ. எட்டு எட்டாக . 
ஆளுக்கு எவ்வெட்டுப் பணம் கணக்காக் குடு . 
எளநேரம் - காண்க : இளநேரம் . 
எளப்பு - பெ. மூச்சிரைப்பு . எதுக்குடா இப்பிடி 
எளப்பு வாங்க வாங்க ஓடியார . 
எளப்பு நோவு - பெ. காசநோய் . எளப்பு 
நோவு வந்தா ஆளத் தின்னுரும் . 


42 . பெருமாள்முருகன் 
எறகூடை 

இறைகூடை . இதன் உடலே ஏணியாக மாறிக் 
கிணற்றிலிருந்து தூர வயல்களுக்கு நீர் கொள்ளும் ) . ஏணிப்புழு உழுந்து 
பாய்ச்ச வேண்டும்போது முதலில் சற்று தொலைஞ்சிருச்சி . 
தொலைவில் ஆழம் அதிகம் அற்ற குழியில் 
நீரை விட்டுப் பின் அதிலிருந்து இறைத்து 

ஏத்தம் - பெ . ஏற்றம் - 1. கிணற்றில் 

மாடுகளைக்கொண்டு நீர் இறைப்பதற்காக 
வயலுக்குப் பாய்ச்சுவர். அதில் நீர் . இரண்டு கால்களைஊன்றிஇடையே பெரிய 
இறைக்கப் பயன்படும் கூடை . ஏறகூட 
போட்டா நாலு இழுப்புல வந்திருது . 

உருளை பொருத்தப்பட்ட அமைப்பு . ஏத்தம் 
எறைக்கோணும் மாட்டப்புடுச்சா . 2. தலைக்கனம் 
கொண்ட திமிர் . அவனுக்கு ஏத்தமேறிப்போச்சு . 


எறகடை 


எறவாரம் - காண்க : எரவாரம் . 


எறவாணம் - காண்க : ஏரவாரம் . 


எத்தம் 


ஏத்தமேடு - பெ . கிணற்று மட்டத்தைவிட 
உயரமாக 

அமைக்கப்பட்ட 
ஏ 

ஏற்றம் 

வைக்கப்படும் பகுதி . ஏத்த மேட்டுல நின்னு 
ஏகடியம் - பெ . கேலி , கிண்டல் . இந்த பாத்தா நல்லாத் தெரியும். 
ஏகடியமெல்லா எங்கிட்ட வேண்டா . 

ஏத்தவண்டி - பெ . ஏற்ற வண்டி ஏற்றத்தின் 
ஏங்கல் - பெ . குழந்தைகளுக்கு வரும் நடுவில் உள்ள ( நீர் இறைக்கப் பயன்படும் ) 
மூச்சிரைப்புடன் கூடிய நோய்; இளவயதுக் மர உருளை . ஏத்த வண்டியக் கழட்டி 
காசநோய் . ஏங்கலுக்கு அந்தப் பாட்டி தழ வெச்சிட்டாங்க . 
குடுக்கும் . 

ஏந்தே பெ . ( பெரும்பாலும் 
ஏங்கால் - பெ . கிணற்று ஏற்றக்கால்களுக்கு குழந்தைகளுக்குள் ) ஒருவரை ஒருவர் 
முட்டுக் கொடுக்கும் கட்டை . ஏங்காலு நல்லா விளித்து அழைக்கப் பயன்படும் சொல் . 
வலுவாப் போடு. 

ஏந்தே, இதக் கேளு. 
ஏணிப்புழு - பெ . ஆமணக்குச் செடியில் ஏர்க்கால் - பெ . மாட்டு வண்டியின் முன் 
காணப்படும் புழுவகை ; ( இது நகரும்போது பக்கம் நிலத்தில் ஊன்றும் கட்டை . ஏர்க்கால 
நடு உடல் வளைந்து கொக்கி போல் நிற்கும் ; நல்லாத் தூக்கிப் புடிடா. 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 43 


ஒக்கட்டக்காய் - பெ . ஒற்றை பருப்புடைய 
வேர்க்கடலைக் காய் . ஒக்கட்டக்காயெல்லாம் 
கழிச்சுப்புட்டாம் பாரு . 


ஏர்வாடி 


ஏர்க்கால் 

ஒக்கட்டக்காய் 
பெ . திமிராகப் பேசும் ஒக்கட்டை - காண்க : ஒக்கட்டக்காய் . 
பெண்களைக் குறிக்கும் திட்டுச் சொல் . 
ஏர்வாடிகிட்ட என்ன பேச்சு .. 

ஒச்சொடி - பெ.அ. மெலிந்த ; இளைத்த . 

ஒச்சொடியான ஒடம்புக்காரன் அவன் . 
ஏரி - பெ . மிக உயரமான வரப்பு . அந்த 
ஏரியில ரண்டு பில்லு வெட்டிகிட்டு வர்றன் . 

ஒசம்பு பெ . கனத்த மழை பெய்யும் 

போதோ அருகில் ஏரி போன்ற 
ஏரிமேடு - பெ . நீர்த்தேக்கமான ஏரியின் நீர்த்தேக்கங்கள் இருக்கும் போதோ 
இருபுறங்களிலும் செல்லும் நீளமான மண் பள்ளமான நிலத்தின் மேற்பரப்பில் தானாக 
கரை . ஏரி மேட்டுல ஆடு மேய்து பாத்துக்க . ஊறும் நீர் . அந்தக் காட்ட எப்பிடி ஓட்டறது ஓசும்பு 
ஏறுபனை - பெ. கள் , பதநீர் ஆகியவற்றைத் 

ஊறுது. 
தரும் பனைமரம் . அந்த மரத்த வெட்டீராத அது ஓசும்புத் தாக்கு - பெ . நீர் ஊறி , மிகுந்த 
ஏறுபனை . 

ஈரமாக இருக்கும் நிலம் . ஒசும்புத் தாக்குல 
ஏறுமாறு - பெ . 1. கூடக்குறைவு . அவன்கிட்ட 

என்னத்த போடறது . 
ஒரு வேல சொன்னா ஏறுமாறாத்தான் செய்வான் . 2 . 

ஒட்டக்கூத்து பெ . ஒட்டரைத் 
அதிகமும் குறைவுமாக . "கொஞ்சம் ஏறுமாறா தலைவராகக் கொண்ட ஒருவகைக் கூத்து . 
இருந்தா என்ன போடு . 

பொங்கலுக்கு ஓட்டக்கூத்து போடறாங்களாம் .. 


ஏறுவெயில் - பெ . அதிகரித்துக்கொண்டே 

பெ . 1. பால் கறக்கும் மாடு , 
வரும் ( காலையிலிருந்து 

நண்பகல் 

எருமைகளுக்குப் பிறர் கண்படாமல் 
வரையிலான ) வெயில் . முதுவுல ஏறுவெயிலு இருப்பதற்காகவோ குளிப்பதற்காகவோ 
சுள்ளுனு படுது பாரு . 

ஓலையால் கட்டப்படும் மறைப்பு , ஓட்டுக் 
ஏனம் - பெ . பாத்திரம். ஏனத்தக் கழுவீட்டியா . 

கட்டுனா ஆரு கேக்கறா . எரும ஒதச்சிக்கிட்டுப் 
போயிருச்சி . 2. பனைமரத்தில் தெளுவு 
சுரக்கும் பாளைக்கு மேல் அதைச் சார்ந்து 
வரும் சிறுபாளை . அந்தப் பனைல ஒட்டு 

வந்திருக்குது . 3. மிக நெருக்கம் . ஒட்டும் ஒறவும் 
ஐயன் - காண்க : அய்யன் 

எத்தன நாளக்கினு பாக்கலாம் . 


ஒட்டு 


44 . பெருமாள் முருகன் 
ஒட்டுக்கா - பெ.அ. 1. ஒரே நேரத்தில் . 
ஒண்ணொண்ணா நூறோ ஒட்டுக்கா நூறோ 
( பழமொழி )2. - வி.அ. ஒன்றாக. ரண்டு பேரும் 
ஒட்டுக்கா பொறந்தவுங்களா. 
ஒட்டுக்கூடை - பெ . அடி அகன்றும் உயரம் 
குறைந்தும் இருக்கும் சாணி , மண் 
போன்றவை அள்ள உதவும் சிறு கூடை . 
சாணி எடுக்கற ஒட்டுக்கூட எங்கடா . 


ஓட்டுக்கூடை 
ஒட்டுத்திண்ணை - பெ . வீட்டை ஒட்டி 
வாசற்பகுதியில் ( உட்காரு வதற்காகக் ) 
கட்டப்படும் அகலம் குறைந்த சிறு 
திண்ணை . ஒட்டுத் திண்ண மேல அப்பிடி 
உக்காரேன் ஏன் நிக்கற . 


ஒட்ட நாடகம் - பெ . காண்க : ஒட்டக்கூத்து . 
ஒட்டராமாயணம் - காண்க : ஒட்டக்கூத்து . 
ஒட்டுவாரொட்டி - பெ . தொற்றுநோய் . 
அவங்கிட்ட ஆரு பொழங்குவா, ஒட்டுவாரொட்டி 
வந்து கெடக்கறான் . 
ஒடக்கான் - பெ . ஓணான் . ஒடக்கானப்போயி 
எதுக்குடா அடிக்கிற . 
ஒடக்கிக்கட்டறது - பெ . வீட்டில் இருக்கும் 
போது வயல் வேலைகளில் ஈடுபடும் 
போதும் கட்டிக்கொள்ளும் ( அதிகமாகப் 
பயன்படுத்தும் ) சாதாரணச் சேலை. அதுல 
மண்ணுப்பட்டா என்ன, ஒடக்கிக் கட்டறதுதான . 
ஒடசல் - பெ . (சரியாக விதைக்காததாலோ 
விதை முளைக்காத தாலோ ) நிறைய 
இடைவெளி 

விட்டுப் பயிர் 
முளைத்திருத்தல் . பயிர் 

ஒடசலா 
மொளச்சிருக்கே . 
ஒடுக்கஞ்சோறு - பெ . பொங்கலில் சிறிது 
எடுத்துக் கடவுளுக்குப் படைக்கும் சோறு. 
கொஞ்சம் ஒடுக்கஞ்சோறு எடுத்து வெச்சிருங்க . 
ஒடை - பெ . 1. காளை, கிடாய்களின் விரை. 
அந்தக் கெடாய்க்கு ஒட அடிச்சரோனும் . 2. 
கனமற்ற ஒருவகை மூங்கில் . ரண்டு ஒடய 
வெட்டியாந்திருக்கலாம் . 
ஒடையடி வி . ஆடு மாடுகளுக்குக் 
காயடித்தல் . அதுக்கு ஒடை அடிச்சாச்சா . 
ஒண்ட - வி . அ . அழுந்த . கெணத்தொண்ட 
நிக்கறான் பாரு. 
ஒண்டவெட்டு 

வி . ( மயிர் , புல் 
போன்றவற்றை ) இல்லாதது போல அழுந்த 
வெட்டுதல் . மயிர இப்பிடி 

ஒண்ட 
வெட்டிருக்கறா ... அசிங்கமா . 
ஒண்டி - பெ . 1. கதவு மாட்டுவதற்காக 
நிலவுகாலில் அடிக்கப்படும் இரும்புப் பூண், 
ஒண்டி கழண்டு போச்சு , 2. தனித்திருப்பவன் / 
ள். ஒண்டியா உக்காந்திருக்கறன் . 


" இ 


D 


ஒட்டுத்திண்ணை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 45 
ஒண்டிக்காரி 

- பெ . வேலை செய்யத் ஒப்பு - பெ . தேவையானால் பயன்படுத்திக் 
துணையற்று ஒருத்தியாக இருக்கும் பெண் . கொள்ளும் வகையில் வைத்திருக்குள் ஆள் 
அவளே ஒண்டிக்காரி. பாவம் , எல்லா வேலயும் (Substitute ). அவன் ஒப்புக்குத்தான் இருக்கறான் , 
அவதான் . 

அவன ஒப்புக்குச் சப்பா வெச்சுக்கலாம் . 
ஒண்டு - பெ. தேன் எடுப்பதற்கு மலைப் ஒப்புக்குச் சப்பு - காண்க : ஒப்பு . 
பகுதிகளில் பயன்படுத்தப்படும் ஒற்றை 

ஒரட்டாங்கை - பெ . இடது கை . எங்க 
மூங்கில் . ஒண்ட எடுத்தாந்து குடு . 

ஒரட்டாங்கையக் காட்டு . 
ஒணத்து - வி. ஈரமான பொருட்களைக் காய 

ஒரட்டாங்கைக்காரன் - பெ . இடதுகையை 
வைத்தல் . பருப்பு நனஞ்சிருச்சு , கொஞ்சம் 

அதிகம் பயன்படுத்து பவன் . அவன் 
வெயில்ல ஓணத்தோனும் , துணிய நல்லா ஓணத்து . 

ஒரட்டாங்கைக்காரன். 
ஒதச்சிக்கிட்டுப் போ ( தல் ) - வி. மாடோ 
எருமையோ பால் கறக்க நிற்காமல் காலை 

ஒரப்பு - பெ . 1. குண்டு . அந்தப் பொண்ணு 

ரொம்ப ஒரப்பு : 2. வி.அ. ( உப்பு ) சிறிது 
உதைத்துக்கொண்டு ஓடிவிடுதல் . நாலு 

அதிகம் . உப்பு நல்லா ஓரப்பா இருக்குது . 
மாசத்திலயே இந்த எரும ஒதச்சிக்கிட்டுப் 
போயிடுச்சு . 

ஒரம்பரை - பெ . உறவினர் , விருந்தினர் . 
ஒதஞ்சி - வி.அ. காலை நிலத்தில் அழுந்த 

வராத ஓரம்பர இன்னிக்கு வந்திருக்குது . 
ஊன்றி (இருத்தல் ) . கால நல்லா ஒதஞ்சி ஒரம்பு - காண்க : ஒசும்பு . 
நில்லுடா . 

ஒரம்புப்பூடு - பெ . நிலத்தில் காணப்படும் 
ஒதவு - பெ . கறிக்காக அறுக்கப்படும் 

பூண்டு 

வகை . சிராய்ப்பு முதலிய 
ஆட்டின் குடலில் செரிக்காமல் மாவு போல காயங்களுக்கு மருந்தாகப் பயன்படும் . 
இருக்கும் தழை உணவை எடுத்துத் ‘ ஓரம்புப்பூடு அந்தப் பக்கம் இருக்குதான்னு பாரு . 
துணியில் போட்டு பிழியும் சாறு . (இதனைக் 

ஒரு அட்டை - வி.அ. சம வயது . அவனும் 
குடிப்பர் . நோய் வராமல் காக்க உதவும் ) . 

எங்க பையனும் ஒரு அட்டதான் . 
இந்தத் தடவ கறிபோடறப்ப ஒதவு குடிச்சரோனும் . 

ஒருக்கா - வி . அ . ஒருமுறை . ஒருக்காச் 
ஒதறிவிடு - வி . தீவனத் தட்டைகளைக் 

சொன்னாப் போதாதா. 
காய்வதற்காகப் பரப்பி விடுதல் . தட்ட நல்லா 
ஒதறிஉடு. 

ஒரு சந்தி - பெ . ஒருவேளை மட்டும் உணவு 

உண்ணாமல் இருக்கும் விரதம் . 
ஒதுக்குப்படல் - பெ . திறந்து மூடும் 

சனிக்கெழமக்கு நான் ஒரு சந்தி . 
வகையில் ஒதுக்குப்புறமாகக் கட்டப்படும் 
சிறு தடுப்பு . இங்க ஒரு ஒதுக்குப்படல் கட்டி 

ஒரு சிந்தி - காண்க : ஒரு சந்தி . 
வெய்யின்னா ஆரு கேக்கறா . 

ஒரு பாட்டுநேரம் - பெ . ஒரு பகுதி வேலை 
ஒதை ( தல் ) வி. உதைதல் , காலை 

முடியும் நேரம் . இப்பத்தான் ஒரு பாட்டு நேரம் 
நிலத்தில் அழுத்தமாகஊன்றி நிற்றல். நல்லா ஆயிருக்குது . 
ஒதஞ்சி நில்லுடா . 

ஒரு பாடு - பெ . வேலையில் குறிப்பிட்ட 
ஒப்புட்டு பெ . கடலைப்பருப்பும் ஒரு பகுதி . வேல ஒருபாடு ஆயிருச்சு . 
மைதாமாவும் சேர்த்துச் செய்யப்படும் 

ஒரு பொலிக்காடு - பெ . ஒரே வரப்பைப் 
இனிப்புப் பலகாரம் . இன்னிக்கி எங்கூட்ல 

பொது எல்லையாகக் கொண்ட நிலங்கள் . 
ஒப்புட்டுடா. 

அது ரண்டும் ஒரு பொலிக்காடுதான் . 


46. பெருமாள் முருகன் 
ஒரு மிக்க - வி . அ . இடைவிடாமல் , 
"இப்பத்தான் ஒருமிக்க அழுவறான். 
ஒருவிச - வி.அ. ஒருமுறை . ஒருவிசதான் 
சொல்லுவன் நான் . 
ஒரோல மழை - பெ . ஒரு உரல் மழை ; ஒரு 
உரல் நிறையும் அளவு பெய்யும் மழை . 
ஒரோல மழைபெஞ்சுதுனாப் போதும். 
ஒரு உழடு மழை - பெ. ஒரு உழவு செய்ய 
போதுமான மழை . 
ஒல்லிக்காய் - பெ . உள்ளே ஒன்றுமே 
இல்லாத தேங்காய் . அந்த ஒல்லிக்காய 
எறிஞ்சிடு. 
ஒல்லு - பெ . உரல். ஒல்லுல மாவிடிக்கிறா . 
ஒலக்குப்பூண் - பெ . உலக்கைப் பூண் . 
உலக்கையின் இருபக்கமும் பூட்டப்பட்டி 
ருக்கும் இரும்பால் ஆன வளையம் . 
ஒலக்கப்பூண நல்லாத்தட்டு மாவு உழுவட்டும் . 


ஒலை ( த்தல் ) - வி . நாய் குரைத்தல் . இந்த 
நாய் ஏண்டா இப்படி ஒலைக்குது . 
ஒவுத்திரியம் - பெ . 1. பெரும் துன்பம் 
கொடுக்கும் வலி. ராத்திரி யெல்லாம் இந்த 
புண்ணு ஒவுத்திரியம் தாங்க முடியல . 2 . 
தொல்லை . அவன் பண்ற ஒவுத்திரியம் ஆரு 
தாங்குவா ( சொ.வி ) உபத்திரவம் என்னும் 
சொல்லின் வழக்கு . 
ஒவை - வி . ( மரக்கிளைகளை ) அசை . 
ஒவைக்காத கீழ உழுந்திருவான் . 
ஒழவு கயிறு 

பெ . உழவு கயிறு . 
நுகத்தடியையும் , கலப்பையையும் 
இணைக்கும் கயிறு . அந்த ஒழவுக்கவுத்த 
இறுக்கமா கட்டு . 


ஒழவு கயிறு 


ஓலக்குப்பூண் 


ஒழாவு - வி . ( அதிக சூடான) வெந்நீரில் 
குளிர்நீரைக் ( சூடு குறைத்துக் குளிக்கவோ 
குடிக்கவோ போதுமானதாகும் வரை ) 
கலத்தல் . இன்னங் கொஞ்சம் தண்ணி ஊத்தி 
ஒழாவு . 
ஒழைக்காத்தடி - காண்க : உழக்கோல் . 
ஒத்தைக் கோவணம் - பெ . உடம்பில் வேறு 
துணி எதுவும் இல்லாமல் கோவணம் ஒன்று 


ஒலகு - பெ . நீரை வயலில் இருந்து வடிக்க 
ஒரு பக்கத்தில் சிறிது ஆழமாகப் பறிக்கும் 
குழி . இன்னுஞ் கொஞ்ச ஆழமா ஒலகு 
வெட்டறதுதான. 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி 47 
மட்டுமே இருக்கும் நிலை : ஒத்தக் ஓடுஞ்சுளுவு - பெ . அறுவடை எங்காவது 
கோமணத்தோட நிக்கறான் பாரு . 

ஒன்றிரண்டு இடங்களில் மட்டும் நடத்தல் . 

ஓடுச்சுளுவாத்தான் வேல நடக்குது . 
ஒறப்புளுத்தி - காண்க : உறைப்புளுத்ததி . 

ஒணவாய் - பெ.அ. சட்டிப் பானைகளின் 
ஒனத்தி - பெ . சுவை . கொழம்பு நல்லா 

வாய்ப்பகுதி ( சிறிதளவோ , பாதியோ ) 
ஒனத்தியா இருக்குதா. 

உடைந்திருத்தல். அந்த ஓணவாய்ப் பானைய 
எடுத்தா. 
ஒப்பாளம் - பெ . கோபத்திற்கு எதிராகக் 

காட்டும் கோபம் . அவனுக்குனா மட்டும் 
ஓக்காலம் - பெ . வாந்தி வராமல் அந்த 

ஒப்பாளம் இருக்காதா. 
உணர்ச்சியால் தூண்டப்படும் வெறும் சத்தம் ஓர்சல் - பெ . ஒரே முறையில் முழுமையாக 
மட்டும் தொண்டையிலிருந்து வருதல் . ( வேலையை ) ச் செய்தல் . ஓர்சலா அதச் 
என்னமோ ஒரே ஓக்காலமா இருக்குது . செஞ்சுட்டு வரவேண்டீதுதானே . 
ஓட்டப்பல் , - பெ . இடை இடையே பல் ஓரக்கால் - பெ . 1. கால்பாத்தி கட்டப்பட்ட 
விழுந்த குழிகளை உடைய பல் வரிசை . வயலின் ஓரத்தில் இருக்கும் பாத்தியின் ஒரு 
ஓட்டப்பல்ல வச்சிகிட்டுத் தேங்கா திங்கறயா . பகுதி . ஓரக்கால்ல வெத நல்லா ஊனு . 

2. வயலின் ஓர உழவுத்திட்டு . ஓரலக்கால 
ஓட்டாங்கரம் - பெ . சிறுவர், சிறுமியர் 

முதிக்காத. 
விளையாடும் ஒருவகை விளையாட்டு . அது 
ரண்டும் ஓட்டாங்கரம் ஆடிக்கிட்டு இருக்குதுவ . 

ஓராம் பயிர் - பெ . கம்புப் பயிர் முளைத்துச் 

சில நாட்களான பின் உழவு ஓட்டிப் பயிர் 
- பெ . நீர் ஓடும் பகுதியில் களைந்து விடுதல். பயிருவந்திருச்சு.ஓராம்பயிர் 
காணப்படும் கல் ( சுண்ணாம்பு 

ஓட்டி உட்டறலாம். 
வேகவைக்கப் பயன்படும்) . ஓடக்கல்லுதான் 
காட்டுல நெறயக் டெக்குது. 

ஓரி - 

பெ . உடன்பிறந்தோர் யாரும் 

இல்லாமல் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாகப் 
ஓடை பெ . நான்கைந்து வயல்களை பிறந்தவர். எனக்கு ஆரிருக்கறா நானே ஓரி , 
உள்ளடக்கிய நிலப்பகுதி . அந்த ஓடைக்கு 
தண்ணிபாஞ்சாச்சா . 

ஓரியாட்டம் - பெ . குழந்தைகளுக்குள் 

ஏற்படும் சிறு சச்சரவு . இதுவளுக்கு எப்பப்பாரு 
ஓடைமண் - பெ . நீர் ஓடும் பகுதியில் ஓரியாட்டந்தான் . 
காணப்படும் ஒருவகை (சுவர் வைக்கப் 

பெ . ஓலை , காதணி . காதுல 
பயன்படும்) மண் . அது ஓடமண்ணுல கட்டுன 

ஓலபோட்டுக்கிட்டுஇருக்கறா. 
செவுரு. 

ஓலக்கருக்கு - பெ . ஓலைக்கருக்கு ; பனம் 
ஓடுகாலி - பெ . 1. ஓரிடத்தில் நில்லாமல் 

பட்டையின் இருபுறமும் இருக்கும் ரம்பம் 
( வேலை செய்யாமல் ) மாறிக்கொண்டே 

போன்ற கிழிக்கும் பகுதி . ஓலக் கருக்கில 
இருப்பவள் . ஒரு எடத்துல வேல செஞ்சால்ல 

கையவெச்சுக் கிழிச்சுக்காத. 
ஆவும். ஓடுகாலியா இருக்கறானே. 2. வீட்டை 
விட்டுத் தான் விரும்பியவரோடு ஓடிவிடும் 

ஒலவாய் - பெ . பொக்கை வாய். அவனுக்குப் 
பெண். அவ ஓடுகாலி , 

பல்லேது ஓலவாயி . 


ஓடக்கல் 


48 • பெருமாள் முருகன் 
ஒலன் - பெ . திட்டுச்சொல். உடல் உறவில் 
மிகுந்த விருப்பம் உள்ளவன்; அதிகமாக 
உடல் உறவில் ஈடுபடுபவன் . அவன் செரியான கக்கல் - பெ . நாள்பட்ட எண்ணெயிலிருந்து 
ஓலன்டா . 

எழும் ( கெட்ட ) வாசம் . எண்ணெயக் 

கக்கலடிக்கிற வெரைக்குமா வெச்சிருப்பாங்கொ . 
ஒலி - பெ . திட்டுச்சொல். உடல் உறவில் 
மிகுந்த விருப்பம் உள்ளவள் ; அதிகமாக கங்கிடி( த்தல் ) வி . காண்க : அல்ல 
உடல் உறவில் ஈடுபடுபவள் .. அந்த 

வெட்டுதல் . 
ஒலிகிட்டப் பேச்சுக் குடுத்து மீள முடியுமா ? 

கங்கு 

- வி . விளிம்பு . கெணத்து கங்குல 
ஒலிவருதல் வி . பார்ப்பதற்கு நிக்கிறான் எனக்கே பகீர்னுடிச்சி . 
அதிகமாயிருக்கும் ஆனால் பயன் பாட்டிற்கு 

கச்சல் - பெ . குழப்பம் ; தாறுமாறு. அந்தக் 
போதாதிருத்தல் ( அதாவது கட்டி வராது ) . 

குடும்பம் ரொம்பக் கச்சலாக் கெடக்குது . , 
"சக்கரயாட்டம் கருப்பட்டி ஒலிவருமா ? 

கச்சாயம் - பெ . அரிசி மாவும் வெல்லமும் 
ஓலைக்குடை - பெ . பனை ஓலையால் 

கலந்து எண்ணெயில் வேக வைக்கும் 
செய்யப்பட்ட குடை . அந்த ஓலக்கொடைய 

இனிப்புப் பண்டம் . கச்சாயம் சுடறவ கருத்தாளி 
எடுத்தா. 

( பழமொழி ) 
ஓவிடியம் - பெ . உபதேசம் . சிரிச்சுப் போன 

கட்டக்கவுறு - பெ . கட்டில் கயிறு . கட்டில் 
முண்ட ஊருக்கு ஓவிடியம் பேச வந்துட்டா. 

கட்டுவதற்காக நூல் , கற்றாழை நார் 
ஓவிலி - பெ . ஓய்வில்லாமல் அலைகிறவன் போன்றவற்றைக் கொண்டு திரிக்கும் கயிறு . 
/ ள்; உருப்படாதவன் / ள் . அவனுக்கு நிக்க ‘ கட்டக்கவுறு ஒரு சுருண இருந்தாக்குடு . 
நேரமேது ஓவிலியா அலயரான் . 

கட்டக்கொடி பெ . திண்மையான 
ஓவு - பெ . மண் அடுப்பின் பக்கத்தீ படுமாறு தண்டுடைய ஒருவகைக் கொடி (இதனைக் 
இணைக்கப்பட்ட பக்க அடுப்பு . ஓவுல கொண்டு மாடுகளுக்கு வாய்க் கூடை 
கொழம்புச் சட்டிய வெச்சிரு. 

பின்னலாம் ) கட்டுவதற்கும் கயிறு போலப் 
பயன்படும் . கட்டக்கொடியில் பின்னுன 
வாக்கூடைடா இது . 


கட்டச்சட்டம் - பெ . 1. கட்டில் சட்டம் ; 
கட்டில் குத்துக்கால்களை இணைக்கும் மரச் 
சட்டம் . கட்டச் சட்டம் ஒடஞ்சிரப் போவுதுடா, 
அதுமேல உக்காராத . 
கட்டவெட்டி - பெ . கட்டை வெட்டி , 
நிலத்தில் தங்கிவிட்ட மரம் செடி 
ஆகியவற்றின் அடிக்கட்டைகளை வெட்டி 
எடுக்கப் பயன்படும் கருவி. கட்ட வெட்டி 
இருந்தாக் கொஞ்ச நேரத்துல பேத்து எடுத்தரலாம். 
கட்டாப்பு - பெ . 1. தடவை. இந்தக் கட்டாப்பு 
அவ பொழச்சதே பெரிசு . 2. சுற்றிலும் ஆள் 


ஓவு 


ஆண்கள் 


பெ . ஐந்து 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 49 
சேர்த்துக் கொண்டு சண்டைக்கு வருதல். 

கட்டுமாறு 

கட்டிக்கிட்டாங்க இப்பச் 
கட்டாப்புக் கட்டிக்கிட்டுச் சண்டைக்கு வர்ராங்க . சேந்துகிட்டாங்க . 
கட்டுக்குடுமி பெ . 

கட்டுமானம் - பெ. ( ஒருவர் குடும்பத்தை 
வைத்திருக்கும் குடுமி . அந்தக் கட்டுக்குடுமி விலக்கி வைக்கும் ) ஊர்க்கட்டுப்பாடு . 
வெச்சிருக்கிற கெழவன கூப்புடு . 

முடிஞ்சா கட்டுமானம் பண்ணிக்கோங்க , பாக்கறன் . 
கட்டுச்சோத்து விருந்து 

கட்டுமுடி - பெ . பயிர்களைக் கத்தையாகக் 
அல்லது ஏழு வகையான சோறு செய்து 

கட்டும் நார். கட்டுமுடிய அந்தக் கரைமேலதாம் 
உறவினர்களை அழைத்து விருந்திட்டுக் போட்டன் . எடுத்தா. 
கருவுற்ற பெண்ணை 

ஏழு அல்லது 
ஒன்பதாம் மாதம் பிறந்த வீட்டுக்கு கட்டுமொறை - பெ . கட்டு முறை , பேய், 
அழைத்துச் செல்லும் சடங்கு . 

பிசாசுகள் , செய்வினை போன்ற 
அந்தப்பிள்ளைக்கி இன்னிக்கிக் கட்டுச்சோத்து செயல்களிலிருந்து காத்துக் கொள்ளச் 
விருந்து கூப்பிட்டாங்க . 

செய்யும் ஒரு மந்திர முறை . கட்டுமொற 

கட்டிக்கிட்டு வந்ததுக்கப்பறந்தான் ஒடம்பு 
கட்டுத்தரை - பெ . மாடுகள் கட்டும் இடம் , 

பரலால்ல. 
கட்டுத்தறி . கட்டுத்தரச் சாணிய எடுடா." 
கட்டுத்திட்டம் - பெ . ஊருக்கோ, சாதிக்கோ 

கட்டுவாய் - பெ . நீர் ஓடுமாறு வாய்க்கால் 
உரிய சட்டதிட்டம் ; 

போலக் கட்டப்படும் புன்செய்நிலத்துக் 

கட்டுப்பாடு . 
கட்டுத்திட்டத்த அனுசரிச்சுத்தான் நடக்கோணும் . 

கரை . அந்தக் கட்டுவாய்ல உடு . எரும நல்லா 

மேயும் . 
கட்டுப்பானை - பெ . சாராயம் காய்ச்சப் 
பயன்படும் வாய்கட்டப்பட்ட பானை கட்டுவிடு ( தல் ) - வி . தனித்தனியாகப் 
அடுக்கு . கட்டுப்பானயில வடிச்ச சாராயந்தான் 

பிய்ந்து போகுமாறு உடல் வலித்தல் . “நேத்து 

ஒடம்பு அப்பிடியே கட்டுட்டுப்போச்சு . 
கட்டுப்பானைச் சாராயம் - பெ . பானை கட்டை பெ . அறுத்தபின் நிலத்தில் 
அடுக்கு வைத்து , அதன் 

வழி எஞ்சியிருக்கும் பயிரின் அடிப்பகுதி . கட்டய 
வடித்தெடுக்கப்படும் சாராயம் . கட்டுப்பானச் உட்டுட்டு அறுடா . 
சாராயம் குடிக்கறவன் உருப்படுவானா . 

கட்டை தழை ( தல் ) - வி . அறுவடை 
கட்டுப்புடி - வி . சிறுவர்கள் ஒருவரை செய்தபின் எஞ்சியிருக்கும் பயிரின் 
ஒருவர் கட்டிப் பிடித்துப் போட்டுக் அடிப்பகுதி மீண்டும் தழைந்து வருதல் . கட்ட 
கொள்ளும் சிறு சண்டை . அவுங்க ரண்டு தழஞ்சு வருட்டும் . மேவுக்காவும் . 
பேருந்தான் கட்டுப்புடுச்சுக் கிட்டாங்க இப்ப 
அழுவறாங்க . 

கட்டை வெலக்குமாறு - பெ . தேய்ந்து 

கட்டையாகிப் போன விலக்குமாறு . ‘கட்ட 
கட்டுப்பொண்ணு பெ . 

வெலக்குமாத்தாலயே சாத்திப்புடுவம் பாத்துக்க . 
குடும்பத்திற்குப் பெண் கொடுத்து 
அங்கிருந்தே பெண் எடுக்கும் முறை . கட்டுப் கடக்கட்டக் கவுறு - பெ . கடைக் கட்டில் 
பொண்ணுக் கட்டுனா குடுமுபத்துக்கு ஆவாது . கயிறு . கட்டிலின் கடைப்பகுதியில் கட்டில் 

கயிறு தொங்கிப் போகாமல் விறைப்பாக 
கட்டுமாறு - பெ . (நெருங்கிய உறவினர்கள் இருப்பதற்காக ஒரு சாண் அளவுக்கு 
போட்டுக் கொள்ளும் ) சண்டை . அப்பக் 


50. பெருமாள் முருகன் 
இழுத்துக் கட்டும் வலுவான கயிறு . கடக்கட்ட 
கவுறு தளந்துப் போச்சு . இழுத்துக் கட்டு . 


கடுப்பான் - பெ . புளி சேர்த்துச் சில 
நாட்களுக்குக் கெடாமல் இருக் கும் 
வகையில் செய்யும் துவையல் , கொஞ்சூண்டு 
கடுப்பானிருந்தாவெய்யி . 
கடும்பு பெ . கதுப்பு , கன்னச் சதை . 
கன்னமெல்லாம் சத கடும்பு தள்ளுதுங்கோ. 
கடுமிஞ்சம் - பெ . அதிக தூரம் நடக்க 
முடியாத குழந்தை ( கைகளை கழுத்தில் 
கட்டிக் கொண்டும் , கால்களை வயிற்றுப் 
பகுதியில் கட்டிக் கொண்டும் ) 
பெரியவர்களின் 

ஏறிக் 
கொள்ளுதல் . இவன எவ்ளோ நேரம் கடுமிஞ்சம் 
கட்டித் தூக்கியாரது. 


கடக்கட்டக் கவுறு 


முதுகில் 


கடகால் - பெ . கடைகால் , அஸ்திவாரம் . 
ஊட்டுக்கு என்னிக்கிக் கடகால் போடறீங்க. 
கடசக் கட்டில் 

பெ . கடைந்த 
வேலைப்பாடுடன் கூடிய குத்துக்கால் 
களைக் கொண்ட கட்டில் . அந்தக் கடசக் 
கட்டலத் தூக்கியா . 
கடவு - 

பெ . 1. முள்வேலியில் ஆள் 
நுழையுமளவு தானாகவே ஏற்படும் 
சிறுவழி . வேலியில மேக்கால ஒரு கடவு 
உழுந்திருச்சு. 2. திறந்து மூடும்படி மூங்கிலால் 
செய்த சிறு படல். கடவத் தொறந்துக்கிட்டுப் 
போடா . 


கடுமிஞ்சம் 


கடுக்காய் - பெ. 1. அதிக நேரம் வெந்ததால் 
இறுகிப் போன இட்லி. இட்லி கடுக்காயாப் 
போறளவுக்கு உட்டுட்டியே.2. முற்றிய நுங்கு . 
நொங்கு கடுக்காயாப்போச்சு . 
கடுக்கு - பெ . ஆண்கள் காதில் அணியும் 
அணி , கடுக்கண் . காதுல கடுக்குப் போட்டிருக்கற 
ஆளப்பாரு. 


கடுவு - பெ . பருத்தி எடுக்கும் முறை அளவு. 
எத்தன கடுவு பருத்தி எடுத்துருக்கற . 
கடெ கெட்டவன் - பெ . ஒன்றுக்கும் 
வசதியில்லாதவன் . அவங்கெடக் கறான் 
கெடெகெட்டவன் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .51 
மேல் மூடிக்கு வெளியில் வெண்மையாகத் 
தெரியும் பகுதி . ( அப்பகுதி கருத்துவிட்டால் 
நுங்கு முற்றிவிட்டது என்று பொருள் ) . 
இன்னம் முத்துல. கண்ணார தெரீது . 2. வீட்டில் 
தானியம் சேமித்து வைக்கச் சுவரால் 
கட்டப்படும் தொட்டி போன்ற அமைப்பு , 


கடை கெட்ட - பெ.அ. மதிப்பற்ற . கடகெட்ட 
சாமிக்கு லொடலொடப் படியாம் - பழமொழி . 
கடை கெட்டவள் / ன் - பெ . திட்டுச்சொல் . 
மதிப்பற்றவள் / ன் . கடகெட்டவனோட சேந்தா 
உனக்கும் கேடுதான். 
கடை போதல் வி . ஏரி , கிணறு 
போன்றவற்றில் தண்ணீர் நிரம்பி வழிதல் . 
ஏரி கடபோவுது. 
கடைமுளை - பெ . வண்டி நுகத்தில் 
மாடுகள் நகராமலிருக்க இருபுறமும் 
போடும் முளைக்குச்சி . கடமொளய நல்லா 
அடிச்சு உடு. 
கடையாணி - பெ . அச்சாணி . கடையாணியச் 
செரியாப் போட்டயா . 


கண்டவள் / ன் பெ . அறிமுகம் 
இல்லாதவள் / ன்; அப்போது தான் 
பார்த்தவள் / ன் . கண்டவளோட எல்லாம் 
உனக்கென்ன பேச்சு , 


கண்ணடக்கம் - பெ . கண் தொடர்பான 
வேண்டுதலின் பேரில் சாமிக்குச் செய்து 
வைக்கும் (வெள்ளி அல்லது ஈயத்தாலான ) 
கண் . மாரியாயிக்கு ஒரு கண்ணடக்கம் செஞ்சு 
வெச்சரோனும் . 


கண்ணாரை 


கண்ணாரையில நெல்லு எவ்வளவு இருக்குதுன்னு 
பாரு . 


கண்ணாவி - பெ . வேலைப் பளுவாலோ 
பசியினாலோ தோன்றும் கண் கிறுகிறுப்பு : 
மயக்கம் . கண்ணாவி போவ வேல செஞ்சு 
போட்டா தின்னூட்டுப் படுத்திருப்பநீ . 
கண்ணி - பெ . சிறு கயிறுகள் பலவற்றைச் 
சேர்த்து முறுக்கிச் செய்திருக்கும் பெரிய 
கயிற்றில் உள்ள ஒரு சிறு கயிறு. கவுதுதுல ஒரு 
கண்ணி உட்டுப்போச்சு . 
கண்ணிக்கவுறு 

பெ . கண்ணிக்கயிறு ; 
மாடுகளை வண்டியிலோ நுகத்தடியிலோ 
பிணைக்கும் ( கண்ணிகளால் பின்னப்பட்ட ) 
கயிறு. கண்ணிக் கவுத்துல மாட்டி உடு . 


கண்ணடக்கம் 


கண்ணாரை 

பெ . 

1. நுங்குப் 
பருவத்திலிருக்கும் போது பனங்காயின் 


52 . பெருமாள் முருகன் 


கண்ணிக்கவுறு 


கண்ணுச்சூடு பெ . கண்ணிமை . 
‘ கண்ணுச்சூடு ரண்டு நாளாத் துடிக்குது . 
கத்தங்கல ( த்தல் ) வி . முறையற்று 
கசகசவென்று வேலை செய்தல் . இப்பிடிக் 
கத்தங்கலந்தா வேலஎப்ப முடியறது ? 
கத்தாழைக் கயிறு 

பெ . கற்றாழை 
நாரினால் திரிக்கப்படும் கயிறு. கட்டலுக்குத் 
கத்தாழக் கவுறுதான் கட்டீருக்கறன். 
கதம்ப நார்க்கயிறு - பெ . கற்றாழை , 
புளிச்சநார் போன்றவை கலந்து 
திரிக்கப்படும் கயிறு . சந்தைல கதம்ப நார்க் 
கவுறே இல்ல. 
கதவுக் கம்பை பெ . 


வெளிப்பகுதியில் அமைக்கப் பட்டிருக்கும் 
கட்டை . கதவுக் கம்பையப் புடுச்சுக்கிட்டுத் 
தொங்காத . 
கதனை - பெ . கை கால்களில் இருக்கும் 
சதை முண்டுகள். கொழந்தக்கு கைகாலெல்லாம் 
நல்லா கதனை கதனையா இருக்குது . 
கதுக்கு - பெ . கூரிய விளிம்புப் பகுதி . 
செவுத்துக் கதுக்குல கால்பட்டுக் காய்மாயிருச்சு . 
கந்தர கோலம் - பெ . அலங்கோலம் . 
ஊட்டப்பாரு கந்தர கோலமாக் கெடக்குது . 
கந்தாயம் - பெ . 1. ஆண்டுக் குத்தகை . 
அந்தக் காட்டக் கந்தாயத்துக்கு உட்ருக்கறம் . 2. 
நிலவரி. தூங்குன மணியாரன எழுப்புனா பழைய 
கந்தாயமெல்லாம் கேப்பான் ( பழமொழி ) 
கப்பி - பெ . 1. மணல் , மாவு போன்றவற்றில் 
சலித்து எடுத்த பெருந்துகள் . நல்லா இடி , மாவு 
கப்பி கப்பியா இருக்குது . 2. ஜல்லிக்கல் 
கப்பிபோட்டுத் தட்டி உடோணும் . 
கப்பிக்குடி - வி. ( நீர் , தேநீர் போன்றவற்றை 
பாத்திர விளிம்பில் ) வாய் வைத்துக் 
குடித்தல் கப்பிக் குடிக்காத , கப்பிக் குடிக்காதன்னு 
சொன்னா கேக்கறதே இல்ல இவன். 
கப்பு வி . விரைவாகவும் நிறையவும் 
உண்ணுதல் : ஆக்கி வெச்சிருக்கறன் வந்து 
கப்பீட்டுப்போ . 
கம்பம் - பெ . மாரியம்மன் போன்ற சிறு 


கதவின் 


5 


கதவுக் கம்பை 


கம்பம் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .53 
தெய்வங்களுக்குத் திருநாள் சாட்டும்போது கமுக்கம் - பெ . இரகசியம் . விசயத்தக் 
வாயிலில் நடும் மூன்றாகக் கிளை பிரிந்த கமுக்கமா வெச்சிருக்கறாங்க . 
மரக் கொம்பு . கம்பம் புடுங்கறது என்னைக்கு . கமுக்கன் - பெ . விஷயத்தை ரகசியமாக 
கம்பரக்கத்தி - பெ . தானியக் கதிர்களை 

வைத்திருப்பவன் . அவன் ஆளு கமுக்கனா 
அறுத்தெடுக்கும் சிறு கத்தி . கம்பரக்கத்தி 

இருப்பாம் போலருக்குது . 
இல்லாமபூட்ட பொறுக்கறது எப்படி . 

கயாவலி - பெ . கழிக்கப்பட்டவன் / ள் 
(திட்டுச்சொல் ) . கயாவலிக் கிட்ட எல்லாம் 
நமக்கென்ன பேச்சு. 
கரகன்னு - காண்க : ஈசுகன்னு 
கரகுட்டி - காண்க : ஈசுகுட்டி 
கரச்சோறு - பெ . நீர், மோர் ஆகியவற்றைச் 
சேர்த்துக் கரைத்த சோறு . காத்தால கரச்சோறு 
குடிச்சன், 
கரடு - பெ . சிறுகுன்று . அந்தக் கரட்டுக்குத்தான் 
ஆடு ஒட்டிகிட்டு போவம் . 
கரணை 

பெ . ( மரம் , கரும்பு 
போன்றவற்றின் நீண்ட பகுதியிலிருந்து 

நறுக்கப்பட்ட ) சிறு துண்டு . அந்தக் கரும்ப 
கம்பரக்கத்தி 

எத்தன கரணயா வெட்டுன . 
கம்பரிசி - பெ . தவிடு நீக்கிய கம்பு . கரம் பெ . ( தாயம் போன்ற 
கம்பரிசிய இடிச்சு எடுத்தா . 

விளையாட்டுக்களில் போடப்படும் ) கோடு ; 

கட்டம் . கரம் போட்டுட்டுக்கூப்புடு . வர்ரன் . 
கம்மஞ்சோறு பெ . கம்பரிசியால் 

கரம்பக்காளை - பெ . கருமை கலந்த 
ஆக்கப்படும் சோறு . கம்மஞ்சோறுக்கும் 

வெள்ளை நிறக் காளை. கரம்பக்காளை எந்தப் 
தயிருக்குந்தான் பொருத்தம் . 

பக்கம் நிக்கிதுன்னு பாரு . 
கம்மந்தட்டு - பெ . கம்புப் பயிரின் தட்டை . கரம்பெலி - பெ . நீர் செல்லும் வாய்க்கால் 
கம்மந்தட்டுப் போட்டு ஊடு மேஞ்சிருக்கறான் . கரைகளில் வாழும் ஒரு வகை எலி. அந்தக் 

கரையில கரம்பெலிவங்கு வெச்சிருக்குது . 
கம்மம்பூ - பெ . கம்புக் கதிரில் அரும்பும் பூ . 
கம்மம் பூவெல்லாம் மழையில உதுந்து போச்சு . 

கரம்பைக் காடு - பெ . சிறு சிறு கற்கள் 

நிறைந்த மண் கொண்ட நிலம் . கரம்பக்காட்ட 
கம்மம் பூட்டை - பெ . கம்புக் கதிர். கம்மம் . ஓட்டி ஓட்டி வெதைக்கறதுதான் மிச்சம். ஒன்னும் 
பூட்டை பொறுக்கோணும் . 

வரமாட்டீங்குது . 
கரள் 

- வி . பல்லால் பற்றிச் சுரண்டி 
கம்ம மாவு - பெ . கம்பரிசியில் வெல்லம் 

இழுத்தல். “தேங்காய அப்படிக் கரள்றான் . 
சேர்த்து இடிக்கும் மாவு. ‘பொங்கலுக்குக் கம்ம 
மாவு இடிச்சிருக்கறம். 

கரவலோடு - பெ . பயிறுகளை வறுக்கும் 

ஓடு . கரவலோட்டுல போட்டு வறுத்தா நல்லா 
கம்மி - பெ . குறைவு . சோறு கம்மியாத்தான் 

வறுபடும் . 
இருக்குது . 

கரி அடுப்பு - பெ . கரித் துண்டுகளைப் 
கமறல் பெ . காரம் கலந்த நெடி . போட்டு எரிப்பதற்கேற்ப அடுப்பு . கரி 
மொளவாயத் தீச்சுப்புட்டயா . இந்தக் கமறலடிக்குது . அடுப்பு ஒன்னு இருந்தாப் பரவால்ல . 


54 . பெருமாள் முருகன் 
கரிச்சீலை - பெ . சமையலறையில் சூடான நல்லா கருக்குடா . 
பாத்திரத்தைப் பிடித்து எடுப்பதற்கான 

கருக்கு வை ( த்தல் ) - பெ . கருக்கரிவாளின் 
அழுக்குத் துணி . கரிச்சீலையை எடுத்துக் 

மொன்னையாகிவிட்ட வாய்ப்பகுதியில் 
கொழம்ப எறக்கு. சுட்டரப் போவுது. 

மீண்டும் பல் ஏற்படுத்துதல் . இந்த 
கரிஞ்சிக்குட்டிச் செடி பெ . 

அரிவாளுக்குக் கருக்கு வெக்கோனும் .. 


மணத்தக்காளிச் செடி . கரிஞ்சிக்குட்டிச்செடி 
காட்டுல இருக்குதா. 

கருக்கோலை - பெ . பனங்கற்றின் 

ஓலை . 

கருக்கோல இருந்தாப் போதும் . மறுப்புக் 
கரித்துணி - காண்க : கரீச்சீலை . 

கட்டீரலாம் . 
கருக்கடை - பெ . பயம் ; அக்கறை. நெஞ்சுல 
கொஞ்சமாச்சும் கருக்கடை இருக்குதா ? 

கருகமணி - பெ . கன்னிமார் என்னும் சிறு 
கருக்கரிவாள் பெ . புல் அறுக்கும் 

தெய்வங்களுக்குக் கழுத்தில் போடும் ஓர் 

அணிகலன் , ‘காதோல கருகமணி போடறன்னு 
(ரம்பம்போன்ற வாய் கொண்ட ) அரிவாள் . 

வேண்டிக்கிட்டிருக்கறன் . 
கருக்கரிவாள எடுத்தா . கொஞ்சம் பில்லறுத்தாரன். 
கருக்கல் - பெ . மழை பெய்யத் திரளும் 

கருத்து - பெ . அக்கறை. வேலையில் கருத்தா 
மேகம். மானத்துல கருக்கல் கட்டீருச்சு . 

இருப்பான் . 
கருக்காய் - பெ . பாளை நெல். கருக்காயத் கருது - பெ . 1. தானியக் கதிர். சோளப் பயிர்ல 
தூத்தி எடுத்திரு. 

நல்லா கருது வந்துருக்கதா . 2. ஏற்ற 
கருக்கு பெ . 1. பனம்பட்டையின் உருளையின் அச்சு . கருதுக்குக் கொஞ்சம் 
இருபுறமும் (ரம்பம் போல் ) இருக்கும் தண்ணியடி , கீச்கீச்சுன்னு சத்தம் போடுது . 
அறுக்கும் பல் . கருக்குப் பட்டரப் போவுது . 

கருநாக்கு - பெ . மச்சமுள்ள நாக்கு ( இந்த 
கிழிச்சிப்புடும் . 2. பனைமரக் கன்று. அந்தக் 

நாக்குள்ளவர்கள் சொல்வது பலிக்கும் 
கருக்குல ஓல வெட்டியாச்சா . 

என்பது நம்பிக்கை ). அவளுக்குக் கருநாக்கு . 
கருக்குத்தடி - பெ . ஏரில் கலப்பையையும் 

சொல்றதெல்லாம் பலிக்குது . 
நுகத்தையும் இணைப்பதற்காகக் 
கலப்பையில் செருகப்பட்டிருக்கும் திண்மை 

கருப்பு - பெ . 1. பிசாசு . ஏதாச்சும் கருப்பு 
யான மரக்கம்பு . இந்தக் கருக்குத் தடிய 

அண்டிருக்கும் . 2. இறப்பினால் ஏற்படும் 
நொகத்துல கட்டு . 

தீட்டு . காண்க : கருப்புக் கழித்தல் . 3. பஞ்சம் . 

ஒரு போர்த்தட்டு இருக்கங்காட்டி மேவுக்கு 
கருக்கு ( தல் ) ; - பெ . தீய்த்தல். ஆட்டுக்கால 

கருப்பத்துப் போச்சு. 
கருப்புக் கழித்தல் - வி. பங்காளி வீட்டுச் 
• சாவுக்காக எண்ணெயும் அரப்பும் சேர்த்துக் 
குளித்துத் தீட்டுக் கழித்தல் . கருப்புக் 
கழிச்சுப்புட்டாதீந்தது. 
கருமருந்து 

பெ . திருநீறு 
( சாமியாடுபவர்கள் - வழக்கு ) . கருமருந்த 
வாயில போட்டுக்கோ. 
கருமாந்தரம் பெ . திட்டுச் சொல் . 
கொடுஞ்செயல் நிரம்பியவன்/ ள். இந்தக் 

கருமாந்தரம் எதுக்கு வந்தது . 
கருக்குத்தடி 


கருமானம் 

- பெ . காசை கருத்துடன் 
செலவழிக்கும் சிக்கனம் . அவ நல்லா 
கருமானம் உள்ளவ . 
கருவாயன் - பெ . கருப்பு நிறமுடையவன். 
அந்தக் கருவாயன் எங்க போனான் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி 55 
கல்லுக்கட்டு - பெ . ஏற்றம் வைப்பதற்காகக் 
கிணற்றில் கல்லினால் கட்டப்பட்ட சுவர் . 
‘ கல்லுக்கட்டுல ஏறி நின்னு பாத்தாத் தெரியும் . 


கல்லுக்கட்டு 


கருவிழிச்சுப் போ ( தல் ) - வி. கண்ணுக்குக் 
கீழே கருவளையம் விழுந்து இளைத்துப் 
போதல் , ஆளுகருவிழிச்சுப் போயிட்டான் . 
கருவுத்தடி - காண்க : கருக்குத்தடி . 
கரெறும்பு - பெ . கறுநிறமுடைய எறும்பு . 
எங்கிருந்தோ கரெறும்பு கூட்டமா வந்திருச்சு . 
கரவழி - பெ . கரைவழி; ஆற்றோரத்தில் 
இருக்கும் நிலப்பகுதி . அவனுக்கென்ன கரவழில 
வயக்காடுஇருக்குது . 
கல்லக்காய் பெ . நிலக்கடலை. 
கல்லக்காய்க்கு களவெட்டி உட்டாச்சா. 
கல்லடுப்பு பெ . பெரிய கற்களை 
முக்கூட்டாக வைத்து உருவாக்கப்படும் 
அடுப்பு . கல்லடுப்புக் கூட்டிப் பொங்க வெச்சம் . 
கல்லங்குமிட்டி - பெ . வெள்ளைப் பூவைக் 
கொண்ட ஒருவகைக் கீரை. கல்லக்காட்டுல 
கல்லங்குமிட்டி நெறைய மொளச்சிருக்கு . 
கல்லங்கொளுஞ்சி - பெ . கொளஞ்சிச் 
செடியின் வகைகளுள் ஒன்று . 
கல்லங்கொளுஞ்சிதான் குமிஞ்சு கெடக்குது . 
கல்லாங்குழி - பெ . கற்களை நிறைத்து 
அதற்கு 

இடையில் உண்டாக் 
கப்பட்டிருக்கும் ( கல்லெலியின் ) வளை . 
கல்லாங்குழியில காலவெச்சராத , 
கல்லாங்குழிப்புண் - பெ . (கல்லெலியின் 
வளையை மிதித்து விட்டதால் வரும் என 
நம்பப்படும் ) சிறுசிறு கொப்புளங்கள் 
நிறைந்திருக்கும் புண் . கல்லாங்குழிப் புண்ணு 
வந்திடுச்சு அவனுக்கு . 


கல்லுமுடி - பெ . எளிதில் அவிழ்க்க 
முடியாதபடி போடப்பட்ட முடிச்சு . கல்லுமுடி 
போட்டு வெச்சுட்டா எப்படி அவுக்கறது . 
கல்லுளி - பெ . கல் உடைக்கப் பயன்படும் 
உளி. அந்தக் கல்லுளிய எடுத்தா . 
கல்லெடுப்பான் - பெ . நடுவில் கற்களைக் 
கூட்டமாக வைத்து விட்டு அதை ஒருவன் 
காக்க , நாற்புறமும் இருந்து அவனை 
ஏமாற்றிக் கல்லை எடுக்க முயலும் சிறுவர் 
விளையாட்டு . நாங்க கல்லெடுப்பான் 
வௌயாடப்போறம் . 
கல்லெலி - பெ . சுற்றிலும் கற்களைப் பரப்பி 
அதனூடே வளை ஏற்படுத்தி வசிக்கும் 
ஒருவகை எலி . கல்லெலி இருக்குமாட்டந்தெரீது . 
அதான் இத்தன கல்லுக்கெடக்குது . 
கல்மாரி - பெ . ஆலங்கட்டி மழை . கல்மாரி 
உழுவுது . பொறுக்கலாமா . 
கல்றை - பெ . குருணையும் கற்களும் கலந்த 
கலவை. இந்தக் கல்றைய வெச்சிக்கிட்டு எப்படிச் 
சோறாக்கறது . 
கலயப்பானை - பெ . அடிப்பகுதி அகன்றும் 
வாய்ப்பகுதி குறுகியும் உள்ள சிறுபானை . 
கலயப் பானையத் தூக்கியா. 


56 . பெருமாள்முருகன் 
கலயம் - காண்க : கலயப் பானை . 


கவைக்கோல் - காண்க : கவை 


கவலை 


அதன் 


கவை 


கவட்டி |- பெ . மரக்கோல் முதலியவை கழத விரியன் - பெ . விரியன் . பாம்பின் ஒரு 
இரண்டாகப் பிளவு பட்டிருக்கும் தன்மை . வகை. கழத விரியன் எப்பிடி அடிச்சாலும் சீக்கிரம் 
கவட்டியாப் பாத்து வெட்டிப்போடு . 

சாவாது . 
ஓட்டுதல் 

வி . 

கழி பெ . வண்டியிலோ ஏரிலோ 
மாடுகளைக்கொண்டு ஏற்றம் இறைத்தல் . பூட்டப்பட்டுள்ள மாடுகள் நிலையில் 
கவலை ஓட்டப்போவோணும் . 

நிற்காமல் மிரண்டு திரும்பிக் கொள்ளுதல் . 
கவிட்டி - காண்க: கவட்டி 

எடத்துமாடு கழிப்போட்டுக்கிரிச்சு . அதான் 

அவுத்துட்டுட்டன் . 
கவுச்சி - பெ . 1. துர்நாற்றம் . அந்தப் பக்கம் 
கவுச்சி அடிக்குது . 2. மீன் , இறைச்சி முதலியன . கழிக்குச்சி பெ . வண்டி நுகத்தில் 
உங்கூட்ல இன்னக்கிக் கவுச்சி எடுக்கறீங்களா. பூட்டப்பட்ட மாடு , (திரும்பி 

விடாமலிருக்க) 

கழுத்தின் 
கவுண்டிக்கை - பெ . அதிகாரம் செய்யும் 

இருபுறத்திலும் இருக்குமாறு 
தோரணை . அடேங்கப்பா... அவம் பண்ற 

போடப்பட்டிருக்கும் குச்சி . கழிக்குச்சியக் 
கவுண்டிக்கை இருக்குதே... 

கழட்டி எங்கயோ எறிஞ்சிட்டாங்க இந்தப் பசங்க . 
கவுளி - பெ . நூற்றி நான்கு எண்ணிக்கை 
கொண்ட வெற்றிலை அளவு . ஒரு கவுளி 

கழிச்சல் 

பெ . வயிற்றுப் போக்கு . 
வெத்தல வாங்கியா . 

அவனுக்கு கழிச்சல் கண்டுட்டுது . 
பெ . ( முள் , செத்தைகள் கழிச்சிக்காய் - பெ. சிறுவர்களின் ஒருவகை 
போன்றவற்றைச் சேர்த்துத் தள்ள உதவும் ) 

விளையாட்டு . கழிச்சிக்காய் ஆடிக்கிட்டி 
நுனியில் இரண்டாகப் பிரிந்து செல்லும் சோத்துக்குக்கூட வர மாட்டீங்கறாங்க . 
நீண்ட மரக்கோல். அந்தக் கவைய எடுத்தாந்து கழிசல் -- பெ . தீவனக் குப்பை . மாடுகள் 
செத்தயெல்லாம் சேர்த்துத்தள்ளு. 

தின்னாமல் கட்டுத்தறியில் சிதறிக் கிடக்கும் 
சிறுசிறு தட்டைக் கோல்கள். அந்தக் கழிசல 
பொறுக்கிப்போடு . 
கழிச்சுப் போடு ( தல் ) - வி. கழித்துப் 
போடுதல் 

- 1. திருஷ்டி, செய்வினை 
போன்றவற்றிற்குப் பரிகாரம் செய்து 
( எலுமிச்சை , மிளகாய் , காசு போன்ற 
பொருள்களை ) முச்சந்தியில் போடுதல் . 
அங்க கழிச்சுப் போட்டுருக்குது முதிச்சுப்புடாத , 2. 
நல்ல தட்டைகளைப் பொறுக்கித் 
தின்றுவிட்டு மோசமானவற்றை மாடுகள் 
போட்டுவிடுதல் . இந்த மாடு எத்தன தட்டக் 
கழிச்சுப் போட்டுருக்குது பாரு . 
கழித்துக் கட்டுதல் - வி . மனைவிக்குப் 
பணமோ சொத்தோ கொடுத்துப் பொது 


கவை 


- 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 57 
மனிதர் முன்னிலையில் திருமணத்தை ரத்து 
செய்துவிடுதல் , அவளக் கழிச்சுக் கட்டிப் 
புட்டானாமல்லொ. 
கழிதட்டு - காண்க: கழிசல் 
கழி ( தல் ) வி. வயிற்றெடுப்பின் 
காரணமாக நீர் போல மலம் செல்லுதல் . 
ஆளு காலோட கழிஞ்சிட்டுக் கெடக்கறான் . 
கழிவு கொப்பு பெ . நெல் வயலில் 
எஞ்சியுள்ள தண்ணீர் செல்லும் வாய்க்கால் . 
கழிவு கொப்புல தண்ணி நெறையப் போவுது . 
கழுத்துக்கட்டி பெ . கட்டுவதற்காக 
மாடுகளின் கழுத்தில் 

களிக்குச்சி 
பிணைக்கப்பட்டிருக்கும் கயிறு . மாட்டுக்குக் 

களையெடுப்பு பெ . கருவியின்றி 
கழுத்துக்கட்டிய நல்லா தளக்கமா உடு. 

கைகளால் ( நெல்வயலில் ) களைகளைப் 
கழுத்தேர் பெ . வரிசையில் பிடுங்கும் வேலை . களையெடுப்பு 
இரண்டாவதாகச் செல்லும் ஏர் . ‘கழுத்தேர இன்னக்கித்தாந் தொடங்கிச்சு . 
நிக்கச் சொல்லு . 

கறவை - பெ . 1. பால் கறக்கும் மாடு, அந்தக் 
கள்ளத்தும்பு 

மாட்டின் கரவய கட்டுத்தர மாத்திக்கட்டு 2. பால் கறக்கும் 
மூக்கணாங்கயிற்றையும் திருகாணியையும் வேலை. கறவ முடிஞ்சிடுச்சா. 
இணைக்கும் தும்பு . கள்ளத்தும்பு நல்லாப் 

கறவைப் பண்டம் - காண்க : கறவை . 
போட்டிருக்கறயா . 

கன்னப்பொட்டு பெ . நெற்றியின் 
கள்ளுத்தண்ணி - பெ . கள். இத்தனூண்டு 

இருபுறங்களிலும் கன்னத்திற்குச் சற்று 
கள்ளுத்தண்ணி குடிக்கப் போனன் . 

மேலாக இருக்கும் லேசாகக் குழிவான 
கள்ளுத்தெளுவு - காண்க : கள்ளுத்தண்ணி . 

பகுதி . கன்னப் பொட்டுல கல்லுவந்து பட்டுடுச்சு . 
களக்கொத்து - பெ . களைச் செடிகளை 

கன்னிவெடை 

- பெ . முதன் முதலாக 
வெட்டி எடுப்பதற்கு உதவும் கருவி . இந்தக் 

முட்டை இடும் கோழி . அது கன்னிவெட , 
களக்கொத்து வெட்டறதுக்கு நல்லாவே இல்ல . 

இப்பத்தான் மொட்டு வெக்குது . 
களவெட்டு - பெ . களைவெட்டு ; நிலத்தில் 

கனசரம் - பெ . கரிசனம் . கனசரம் கட்டிக்கிட்டு 
உள்ள களைகளை வெட்டி எடுக்கும் 

அழுவுதாம் கட்டிச்சோறு புட்டுக்கிட்டு அழுவுதாம் . 
வேலை . இப்பத்தான் களவெட்டு நடந்துக்கிட்டு 

( பழமொழி) 
இருக்குது. 
களிக்குச்சி - பெ . வண்டியில் மாடு திரும்பிக் 

கா 
கொள்ளாமல் இருக்க நுகத்தில் போடப் 
படும் குச்சி . கொழந்தைங்க களிக்குச்சியப் 

காக்காக் குளியல் - பெ . அவசரக் குளியல். 
புடிங்கிடப்போகுது. 

" இரு , ஒரு காக்கா குளியல் போட்டுட்டு வந்திர்ரன் . 


58 . பெருமாள்முருகன் 
காட்டம் - பெ . 1. கோபம் . ஆளு ரொம்பக் 
காட்டமா இருக்கறானாட்டம் தெரீது . 2. அதிகம் 
காரம் அல்லது உறைப்பு . சாராயம் நல்ல 
காட்டமாஇருக்குது . 
காட்டுக்கத்து - பெ . காடுகளில் தூர தூரமாக 
வேலை செய்து கொண்டிருப்போர் 
சத்தமிட்டுப் பேசிக் கொள்ளுதல் :. காட்டுக் 
கத்துக் கத்தறான்டப்பா . 
காட்டுக் கம்பு - பெ . புன்செய் நிலங்களில் 
விளையும் கம்பு (தானியம் ). காட்டுக் கம்புனா 
அதோட மணமே தனிதான் . 
காடி - பெ . 1. கட்டுத்தறியில் மாடுகளுக்குத் 
தீவனம் போடும் பகுதி . காடிக்குள்ள போடாத . 
கீழ இத்தன தட்ட எறிஞ்சிருக்கறான் . 

2 . 
பின்பக்கம் 

துளைவிழாமல் 
மரக்கட்டைகளில் லேசாகக் குழிவு செய்தல் . 
காடி இன்னங் கொஞ்சம் பெரிசா வேணும் . 
காடிப்பீ 

பெ . ஆட்டுக் குட்டிகளும் 
மாட்டுக் கன்றுகளும் பிறந்த ஓரிரு 
நாட்களில் கழியும் ( பிசின் போன்ற ) மலம். 
காடிப்பீபாரு ஒட்டிக்கிட்டுக் கெடக்குது . 
காடி பெருத்துப் போதல் வி. 
மரக்கட்டையில் வேறொன்றை வைத்து 
இணைப்பதற்காகச் செய்யப்படும் குழிவுப் 
பகுதி பெரிதாகி விடுதல் . ரண்டு செரா வெச்சு 
அடி, காடி பெருத்துப் போச்சு, 
காடு அழிந்து போதல் - வி . நிலத்தில் 
வேளாண்மை முழுதுமாகத் தீர்ந்து போதல். 
காடு அழிஞ்சு போச்சு. இன்னமே ஆடு மேஞ்சா 
என்ன. 


காணப் பொறந்தவள் | ன் - பெ . 
ஒருவருக்கு விபரம் தெரியும் வயதுக்குப் 
பிறகு பிறந்த இளையவள் / ன் . நாங் காணப்: 
பொறந்தவ நீ . எங்கிட்டயே கட்டுப்புடிக்க வாரயா . 
காணிகாச்சி கோயில் 

பெ . 
குலதெய்வக்கோயில் . எங்க காணிகாச்சி 
கோயில் ஆனங்கூர்ல இருக்குது . 
காத்தாலை - பெ . காலை நேரம் . காத்தாலக்கி 
போலாம்வா , 
காதுகுத்து - பெ . குழந்தைகளுக்குக் காதில் 
துளையிட்டு நகை அணிவிக்கும் விழா. எங்க 
பிள்ளக்கிக் காதுகுத்து வெச்சிருக்கறம் வந்துருங்க . 
காதுப் பலகை - பெ . ஏற்றத்தில் உருளை 
மாட்ட இருபுறமும் இருக்கும் காது போன்ற 
துளையுடைய பலகை . காதுப் பலகையில 
நல்லா மாட்டி உடுடா. 


காதுப் பலகை 


காடு கட்டாமலிருத்தல் - வி. நிலத்தில் 
பயிர்கள் போதிய நெருக்கமற்று இருத்தல் . 
‘பயிரு செரியில்ல. காடு கட்டாம இருக்குது . 
காடு காட்டறது - வி . கணவன் இறந்த பின் 
மனைவியைப் பிற பெண்கள் ஒன்று சேர்ந்து 
நிலத்திற்குச் கூட்டிச் சென்று விடுதல். காடு 
காட்டறதுக்கு இன்னிக்கித்தான் கூட்டியோராங்க . 


காதுப்பொன் - பெ . காதில் சுருள்போல 
அணியும் நகை . அந்தக் காதுப்பொன்னுப் 
போட்டிருக்கற ஆயாளக்கூப்புடு . 
காதோலை - பெ . கன்னிமார் எனும் 
சிறுதெய்வத்துக்கு அணிவிக்கும் 
அணிகலன் . காதோல கருகமணி செஞ்சு வெக்க 
வேண்டிருக்கறன் , 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .59 
காம்புப் பாளை - பெ . தெளிவு ( கள் , 
பதநீர் ) இறக்கும் போது குறைந்து கொண்டே 
வரும் பனம் பாளையின் அடிப்பகுதி . 
காம்புப் பாளயில வந்து தெளுவு நல்லா ஊறுது 
காமஞ்சூலை - பெ. வானவில் , கெழக்கால 
காமஞ்சூல போட்டிருக்குது . 
காமாடு - பெ . கால்மேடு ; கட்டிலில் கால் 
நீட்டும் பகுதி . கா மாட்டுல உக்காந்துக்கிட்டான் . 


காதோலை 


காமாடு 


காந்தல் - பெ . எண்ணெய் தீயும் வாசனை . 
அடுப்புல எண்ணெயா வெச்சிருக்கற. 
காந்தலடிக்குது . 
காந்து ( தல் ) - வி. வெயிலின் மிகு வெப்பம் . 
அடேங்கப்பா... வெய்ய இப்படிக் காந்துது . 
காப்புக் கட்டு ( தல் ) - வி . 1. கோயில் 
திருவிழா முறையாகத் தொடங்குதல் . 
கோயிலுக்குக் காப்புக் கட்டியாச்சு . அடுத்தவாரம் 
பொங்கலு , 2. போகி நாளன்று பூளைப்பூ , 
ஆவாரம்பூ , வேப்பிலை ஆகியவற்றைச் 
சேர்த்து வீட்டுக் கூரைகளில் செருகுதல் . 
நாங்கல்லாம் காத்தாலயே காப்புக் கட்டீட்டம் . 
காப்பு - பெ . 1. பெண்கள் கையில் அணியும் 
பட்டையான அணிகலன் . அந்தப் பாட்டி கை 
ரெண்டுலயும் காப்புப் போட்டிருந்துச்சு . 2 . 
கையில் மாட்டும் விலங்கு . அவன காப்பு 
மாட்டித்தான் கூட்டியோவாங்க. 3. காய்ப்பு . 
‘தொடர்ந்த வேலையின் காரணமாக உள்ளங்கை , 
உள்ளங்கால்களில் தோல் தடித்துப் போதல் 
4. காய் விளைச்சல் . இந்த வருசம் கல்லக்கா 
காப்பு பரவால்லயா . 
காம்புப் பாளத் தெளுவு பெ . 
பனைமரத்துப் பாளை இறுதிப் பகுதியான 
பின் ஊறும் தெளிவு ( கள் , பதநீர்). காம்புப் 
பாளத் தெளுவுதான் நல்லாப் போத வரும் . 


ஆடும் 


காயதம் - பெ . கடிதம் . இன்னக்குக் காயதம் 
ஏதோ வந்திருக்குது . 
காயொழிக்கும் ஆட்டம் - பெ . பெண்கள் 
ஒருவகை 

விளையாட்டு . 
காயொழிக்கிற ஆட்டத்துக்கு வர்றயா . 
காரத்தாலை - காண்க : காத்தாலை . 
காராட்டு - பெ . நாய் , பூனை முதலிய 
விலங்குகளின் புணர்ச்சி . பூனை எங்கயோ 
காராட்டுக்குப் போயிருச்சாட்டம் இருக்குது . 
காராட்டுக் காலம் - பெ . நாய் , பூனை 
ஆகியவற்றின் புணர்ச்சிக் காலம் . காராட்டுக் 
காலம் வந்துட்டாவே இந்த நாய்வ ரவுசு தாங்க 
முடியாது . 


60 . பெருமாள் முருகன் 
காராட்டுப் பூனை - பெ . புணர்ச்சிக்காக 
இடம் மாறிவரும் பூனை. அது ஏதோ காராட்டுப் 
பூனையாட்டம் இருக்குது. 
காரி - பெ . கரு நிறமுடைய மாடு , அந்தக் 
காரியப் புடுச்சுக் கட்டு . 
காரிமாடு - காண்க: காரி 
காரை - பெ . 1. (நெக்லஸ் போன்ற) கழுத்து 
நகை . கழுத்துல காரையொன்னு போட்டிருக்கறா . 
2. ஆண்கள் காலில் போடும் மெட்டி , அப்ப 
ஆம்பளைகளெல்லாம் கால்ல கார 
போட்டிருப்பாங்க . 
காரை வீடு - பெ . சிமெண்ட் கலவை 
பூசப்பட்ட வீடு . அந்தக் காரை வீட்டுக்குப் 
போங்க . அதுதான் அவுங்க ஊடு . 
காரொழவு - பெ . கார்கால உழவு . ஆவணி, 
புரட்டாசி மாதங்களில் விதைப்புக்கு முன் 
செய்யும் உழவு . காரொழவு போடாட்டிப் பில்லுச் 
சாகாது . 
கால்கயிறு - பெ . மரம் ஏறும்போது இரண்டு 
கால்களையும் இணைத்து மாட்டிக் 
கொள்ளும் கயிறு. கால்கவுறு போட்டுக்கிட்டு 
ஏறுடா. 


ஒண்ணு 


கால் தூக்கீட்டுது - வி. மாடு பால் கறக்க 
நிற்காமல் காலைத் தூக்கிக்கொண்டு 
ஓடிவிடுதல் . அஞ்சு மாசமாவுல அதுக்குள்ள கால் 
தூக்கீட்டுது . 
கால்பாத்தி பெ . பருத்தி விதை 
ஊன்றுவதற்குச் சிறு சிறு நீண்ட 
திட்டுக்களாகப் 

பிரிக்கப்பட்டு 
அமைக்கப்படும் பாத்தி . கால்பாத்தி 
புடுச்சாத்தான் பருத்திக்கு நல்லது . 
கால்மாறு ( தல் ) - வி . கரும்புப் பயிர் சிறிது 
வளர்ந்த பின் இருபுறமும் உள்ள சால் 
மண்ணை வெட்டிப் போட்டு அணை 
கொடுத்தல். கரும்புக்காடு கால் மாறியாச்சு . 
கால்மிதி - பெ . 1. காலடிச்சுவடு , அவனோட 
கால்மிதியில் நீ எதுக்குடா நடக்கற. 2. காலில் 
ஒட்டியிருப்பவற்றைத் துடைத்துக் கொண்டு 
உள்ளே செல்வதற்காக வீட்டு 
வாயிற்படியில் 

போடப்பட்டிருக்கும் 
கோணி . கால்மிதி 
போட்டதுக்கப்பறந்தான் ஊட்டுக்குள்ள மண்ணு 
வராத இருக்கு . 
கால் மிதிமண் பெ . (திருஷ்டி 
கழிப்பதற்குக் ) காலடிச் சுவட்டிலிருந்து 
எடுக்கும் மண் . தடத்துல போயி கொஞ்சம் 
கால்மிதி மண்ண எடுத்தாடா . 
காவிக்கல் - பெ . காவி நிற மண் உருண்டை . 
எருமக் கொம்புக்குப் காவிக்கல் 
வாங்கியாந்தாச்சா. 
காலைக் கட்டு ( தல் ) - வி. காலில் விழுந்து 
மன்னிக்க வேண்டுதல் . போயி அவங் காலயே 
கட்டு. வேற வழியில்ல. 
காளி - பெ . கதிரின் காம்புப் பகுதி . கருது 
பகை , காளி ஒறவா . ( பழமொழி ) 
சேர் ( த்தல் ) 

வி 
சினையாவதற்காக மாட்டைக் 
காளையோடு புணரவிடுதல் . மாடு நேத்துல 
இருந்து கத்திக்கிட்டே இருக்குது . காள சேத்தக் 
கொண்டோவனும் . 


கால் கயிறு 


காளை 


பசு 


கால்ச்சப்பை - பெ . 1. மாடுகளுக்கு வாய், 
கால்ச் சந்துகளில் வரும்புண் ; கோமாரி 
நோய். அந்த மாட்டுக்குக் கால்ச்சப்ப வந்திடுச்சு . 
2. ஆடு மாடுகளின் தொடைப்பகுதி . ஒரு 
கால்சப்பை எடுத்து வெய்யி . நாளைக்கிக் கறி 
ஆக்கலாம் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .61 


காறப் பல்லு - பெ . காறைப் பல் . (நுங்குக் 
குரம்பை போன்றவற்றைக் கடிப்பதால் ) 
கறை படிந்த பல் . காறப்பல்லு வெச்சுக்கிட்டு 
மினுக்கறா . 


காறை 

பெ . ( நுங்குக் குரம்பை 
போன்றவற்றைக் கடிப்பதால் ) பல்லில் 
உண்டாகும் கறை , செங்கல் போட்டுத் தேச்சாக் 
கூடக் காறையப் போக்க முடியாது . 


கானக்காடு - பெ . சுடுகாடு . கட்டையக் 
கொண்டோயிக் கானக்காட்டுல வெச்சாத்தான் 
கஷ்டம் தீரும். 


கிட்டி 


கிடுக்கிட்டி - பெ . மிகவும் ஒல்லியானவள் / 

ன். அவன் கெடக்கறான். கிடுக்கிட்டி . 
கிச்சப் பெருத்து ( தல் ) - வி. அக்குளில் கை 
வைத்துச் சிரிப்பு மூட்டுதல். சும்மா கிச்சப் கிடை - பெ . ஒரு பொருளை ஒரே இடத்தில் 
பெருத்திக்கிட்டே இருக்கறான் அவன் . 

அதிக நாட்களுக்குப் போட்டு 

வைத்திருத்தல் . கெடையாப் போட்டு 
கிச்சம் - பெ . அக்குள் . கிச்சத்துல கட்டி 

வெச்சிருந்தா நாத்தமெடுக்காத என்ன பண்ணும் . 
வந்திருச்சு. 

கிண்டுதாளம் - பெ . மாய்மாலம். இந்தக் 
கிச்சாம்பட்டை - காண்க : கிச்சம் . 

கிண்டுதாளமெல்லாம் இங்க வெச்சுக்காத . 
கிச்சு - காண்க : கிச்சம் . 

கிண்ணி - பெ . மேலே அகன்று அடியில் 

குவிந்துள்ள சாப்பிடுவதற்குரிய வெண்கல / 
கிசுக்கு - வி . சிறுவர் சிறுமியர் தாம் கையில் 
வைத்திருக்கும் பொருளைப் பிறர் கேட்கும் 

பித்தளைப் பாத்திரம் . கிண்ணியில சோத்தப் 

போட்டு எடுத்தா . 
போது அவர்களைப் பார்த்து ஏளனமாகச் 
சொல்லும் சொல் . ரொட்டி வேணுமா, கிசுக்கு கிணற்று மேடு - பெ . கிணற்றில் ஏற்றம் 
தாரேன். 

வைக்கப்பட்டுள்ள மேடான பகுதி . கெணத்து 

மேட்டுல ஏறிப் பாத்தா நல்லாத் தெரியும் . 
கிட்டக் கட்டிப் போதல் 
நெருங்கிவிடுதல் . அவரு அவ்வளவுதான் . 

கிளம்பு ( தல் ) - வி . உதித்தல் . பொழுது 
கிட்டக் கட்டிப் போச்சு . 

கௌம்பி எவ்ளோ நேரமாயிடுச்சு . 
- பெ . 1. பசு மாட்டைக் காளை 

கிளிக்கால் தப்பை - பெ. சவாரி வண்டியில் 
புணரும் போது மாடு அசையாமல் பிடித்துக் ஆள் உட்கார்வதற்காகப் போடப்படும் 
கொள்ள வசதியாக இருபுறமும் கட்டப்பட்ட 

மரப்பலகை . கிளிக்கால் தப்பமேல உக்காந்துக்க . 
தடுப்பு . கிட்டிக்குள்ள உட்டுப் புடுச்சிக்க . 2 . 

கிறுக்கி - பெ . முட்டை இட்டு முடிந்தபின் 
மூங்கில் , குச்சியால் செய்யப்பட்ட 

அடைகாக்கும் உணர்வுடன் கூடிய கோழி . 
எலிப்பொறி . கிட்டியில எலிசிக்கீருச்சு . 

அந்தக் கோழி கிறுக்கு . 


வி . சாவு 


கிட்டி 


குசலம் 


பாரு . 


62 • பெருமாள்முருகன் 

பெ . ஒருவரைப் பற்றி 

இன்னொருவரிடம் அவதூறு கூறுதல் ; 
கீகோடு - பெ . நிலத்தின் கிழக்குப் பக்க கோள் . அவந்தான் குசலம் மூட்டி உட்டிருப்பான் . 
மூலை . "கீகோட்டுல பாரு பில்லு மண்டீருக்குது . 

குசலம் மூட்டுதல் - வி. கோள் சொல்லுதல் . 
கீப்படி - பெ . கதவின் கீழ் இருக்கும் படி , காண்க: குசலம் . 
கீப்படியில பாரு வெச்சிருக்கறன் . 

குஞ்சு - பெ . இறுக்கிக் கட்டுவதற்கேற்பக் 
கீரிப்பூச்சி - பெ . மலத்தில் வெளியேறும் கயிற்றை ( அதிக முயற்சியோடு) இழுத்தல் . 
வெள்ளை நிறப் புழு . கீரிப்பூச்சி புடுச்சு ஒரே நல்லாக் குஞ்சுரா . இன்னும் இறுகல.. 
கொடச்சலா இருக்குது . 

குஞ்சக்கவுறு - பெ . பல நிறங்களில் குஞ்சம் 
கீழ்ப்பூட்டு - பெ . நுகத்தடிக்குக் கீழ்ப்புறம் தொங்கும் வகையில் பின்னப்பட்டக் கயிறு . 
கருக்குத் தடியை வைத்துக் கட்டப்படும் ‘ மாட்டுக் கொம்புக்குக் குஞ்சக்கவுறு வாங்கிப் போடு . 
கலப்பை. கீழ்ப்பூட்டுல ஒழவு நல்லா வருதா . 

நல்லா இருக்கும் . 
குட்டக் கலப்பை - பெ . தேய்ந்து போன 
குறுங்கலப்பை . அந்த அணப்பக் குட்டக் 

கலப்பையில் ஓட்டுனாப் போதும் . 
குக்கல் - பெ . நாய் . குக்கலாட்டம் கெடக்கறாம் குட்டான் - பெ . குவியல் . கல்லக்காயக் 

குட்டாங்குட்டானாப் போட்டு வச்சிருக்கறம் 
குக்கு - வி. 1. உட்கார் . திண்ணமேல குக்கிக்க . குட்டிக்கொடி - பெ . நிலத்தில் அடர்ந்து 
2. வயிற்றுப் பக்கம் ஒடுங்கி உடல் வளைந்து 

படரும் ஒருவகைக் களைக்கொடி . 
இருத்தல். ஆளு குக்கிப் போயிட்டான் . குட்டிக்கொடி படந்து கெடக்குது . புடுங்கோனும் . 
குச்சிக்கெழங்கு - பெ . மரவள்ளிக் கிழங்கு . 

குட்டி வீசு ( தல் ) - வி. ஆடுகளுக்கு நேரும் 
குச்சிக்கெழங்கு வேக வெச்சிருக்கறன் , தின்னு . 

குறைப்பிரசவம் . அந்த ஆடு குட்டி வீசிப் 

போச்சு . 
குச்சு - பெ . அறுவடை செய்த தீவனத் 
தட்டைகளைக் ( காய்வதற்கும் , மழையில் 

குட்டு - பெ . 1. மண் அடுப்பின் குமிழ் . ஒரு 
நனையாமல் இருப்பதற்கும் வசதியாகக்) 

பக்கம் அடுப்புக்குட்டு ஒடஞ்சு போச்சு . 2 . 
கூம்பு வடிவத்தில் சேர்த்துக் கட்டி வைத்தல். 

ரகசியம் . அவனோட குட்டு எத்தன நாளக்கி 
மழ வருமாட்டம் இருக்குது . தட்டக் குச்சு 

இருக்கப்போவுது . 
கட்டீரோனும் . 

குட்டை - பெ . 1. ( அணப்பைவிட ) மிகச் 
குச்சூடு - பெ . ஓலை அல்லது தட்டைகளால் 

சிறிய நிலப்பரப்பு . அந்தக் குட்டைய 

2 . 
வேயப்பட்ட சிறு வீடு . ஏதோ எங்களுக்குனு ஒரு 

ஓட்டறதுக்கு எவ்வளவு நேரமாவுது . 
குச்சூடு இருக்குது . 

குழிப்பாங்கான நிலம் . அந்தக் குட்டைய 

வெதச்சு என்ன வரப்போவுது . 
குசலக்காரன் - பெ . கோள் சொல்பவன். 
பெரிய குசலக்காரனா இருப்பானாட்டம் இருக்குது . 

குடி எழுப்பு ( தல் ) வி . ஆதிக்கம் 

வாய்ந்தவர்கள் தங்கள் கீழிருப்பவர்களை 
குசலக்காரி - பெ . கோள் சொல்பவள் . வசிக்கும் இடத்தை விட்டு விரட்டுதல் , 
அவளாட்டம் குசலக்காரிய நாம் பாத்ததில்ல . உன்னயக் குடி எழுப்பிருவேம் பாத்துக்க. 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 63 
குடிபடை - பெ . ( எல்லாச் சாதியையும் குண்டிக்காய் - பெ . ஆடுகளின் விரை 
சேர்ந்த ) மக்கள். அடேங்கப்பா.... அந்த ஊருக் இறைச்சி . குண்டிக்கா கொஞ்சம் போடு. 
குடிபடையே தெரண்டு வந்திருச்சு . 

கொழந்தைங்க திங்கும் . 
குடிவளவு பெ . உயர் சாதியினர் குத்தகை - பெ . நிலத்தில் பயிர் 
( குடியானவர் ) குடியிருப்புப் பகுதி . செய்வதற்காகப் பிறரிடம் பேசி ஆண்டுக்குக் 
குடிவளவுல ஆரிருக்கறா . அவுங்கவுங்க குறிப்பிட்ட அளவு பெற்றுக் கொள்ளும் 
காட்டுலதான குடியிருக்கறாங்க . 

பணம் அல்லதுதானியம். அவங்களுக்குத்தான் 
குடிவௌப்பி - பெ . குடும்பம் வாய்க்கப் 

குத்தகைக்கு உட்டிருக்கறன். 
பெறாதவன் . அவனொரு குடிவௌப்பி . குத்தப் பணம் - பெ . குற்றப் பணம் . குற்றம் 

செய்தவர் தண்டனையாக ஊருக்குக் கட்டும் 
குடி வை ( த்தல் ) - வி. உயர்சாதியினர் தமது 

பணம் . குத்தப் பணம் கட்டிக்கூட அவனுக்குப் 
தேவையின் பொருட்டுக் கீழ்ச் சாதியினரை புத்தியில்ல . 
அழைத்து வந்து தமது ஊரில் வசிக்கச் 
செய்தல் . நாந்தான் அவனக் குடிவெச்சன் குத்தரபொட்டி - பெ . கம்பு போன்ற 

தானியங்களை 
என்னயவே எதுக்கறான். 

உரலில் 

போட்டு 

இடிக்கும்போது வெளியே சிதறாமல் தடுக்க 
குடுசு - பெ . குடிசை . பருவமடைந்த பெண் வைக்கப்படும் ( கீழ்ப்புறம் குவிந்தும் 
சில நாட்கள் தனித்திருக்கப் பச்சை 

மேல்புறம் விரிந்தும் இருக்கும் ) கூடை 
ஓலையால் கட்டப்படும் குடிசை . குடுசு போன்று பின்னப்பட்ட பெட்டி . குத்தரபொட்டி 
கட்டறதுக்கு மாமங்காரன் வந்தானா ? 

இல்லாத கம்ம மாவு ஒரு கைப்பிடி எறஞ்சு போச்சு . 
குடுசு கட்டு ( தல் ) - பெ . பருவமடைந்த குத்தல் - பெ . கிணற்றில் நீர் கசியும் பகுதி , 
பெண் தனித்திருக்கத் தடுப்புக் கட்டுதல் . கெணுத்துல குத்தல் பக்கம் பாசி படிஞ்சிட்டுது. 
காண்க : குடுசு 

குத்தாரி - பெ . முறையின்றித் தீவனப் 
குடுவாந்தொரட்டி -- பெ . பனங்கிழங்கு பயிர்களைப் போட்டு வைத்திருக்கும் 
பிடுங்கிய பின் அதிலிருந்து உதிர்ந்த , குவியல் . சோளத்தட்ட யாராச்சும் இப்படியா 
விறகுக்குப் பயன்படும் கொட்டை . குத்தாரியாப் போட்டு வெச்சிருப்பாங்க. " 
குடுவாந்தொரட்டி ஒரு கூட கொண்டாந்தா தண்ணி 

குத்திப்போடு வி . கம்பிடித்துச் 
காய வெக்கலாம். 

சோறாக்குதல். நேத்துக் கம்பு குத்திப் போட்டன் . 
குடுவு - பெ . இடுப்பு . குடுவு எறங்கீருச்சு. சோறு இன்னங் கெடக்குது . 

குத்தீட்டி 

பெ . வேட்டையில் 
குடை சாய்தல் - வி. வண்டி கவிழ்தல் . 
நொடித் தடத்துல ஓட்டிக்கிட்டுப் போயிருக்கறான் . 

மிருகங்களைக் குத்திக் கொல்ல உதவும் 

கருவி: 
வண்டி கொட சாஞ்சிருச்சி . 

அவனுக்குப் 

பல்லப் 

பாரு 

குத்தீட்டியாட்டம் இருக்குது . 
குண்டுக்கல் - பெ . ( முளைக்குச்சி தட்ட , 

குத்து - பெ . ஒரு கைப்பிடியளவு . ஒரு குத்துச் 
வெற்றிலை கொட்ட உதவும் ) 

சர்க்கரை அள்ளிவாயில போட்டுக்கிட்டா . 
உருண்டையான சற்றுப் பெரிய கல் . நல்லா 
குண்டுக்கல்லாப் பாத்து எடுத்தா . 

குத்துக்கல் பெ . சிறிது வெளியே 

நீட்டிக்கொண்டு இருக்கும் வகையில் 
குண்டி - பெ . ஆணின் விரை , போதையில 

மண்ணில் நடப்பட்ட கல். அந்தக் குத்துக்கல்லு 
குண்டி வெடிச்சிச் செத்துப் போயிட்டான் . 

மேல உக்காரு . 


64 . பெருமாள்முருகன் 
குத்துக்கால் 

பெ . கட்டில் , குடிசை 
போன்றவற்றில் நிலத்தில் ஊன்றும் 
வகையில் அமைக்கப்பட்ட மரக்கால் . 
கட்டக்குத்துக்கால் மேல உக்கோராத , 
குருத்தொடிஞ்சிடும் . 
குத்துக்காய் - பெ . நிலக்கடலையில் ஒரு 
வகை . அகன்று படராமல் மேல்நோக்கி 
வளரும் நிலக்கடலைப் பயிர் . மேட்டுக் 
காட்டுல குத்துக்காய் போட்டாக் காய்ச்சலுக்குத் 
தாங்காது . 
குத்துச்சரம் 

பெ . வீட்டுக் கூரை 
முகட்டையும் விட்டத்தையும் இணைக்கும் 
மரக்கட்டை . குத்துச் சரத்துல கரையான் ஏறிடுச்சு . 


குதிரைப்பொலி - பெ . ஒரே இடத்தில் நிலம் 
அமையாமல் பிறருடைய நிலங்களுக்கு 
இடையே சிறிது சிறிதாக இருத்தல் . 
அவனுக்குப் பூரா குதரப்பொலிபங்குடா. 
குதியாளம் 

பெ . உற்சாகத்தால் 
குழந்தைகள் ( குதித்துக்கொண்டு ) போடும் 
ஆட்டம் . அடேங்கப்பா ... இதுவுளுக்குக் 
குதியாளத்தப் பாரு . 
குதிரவாலம் பூடு - பெ. ஒரு களைச் செடி. 
குதிரவாலம் பூடுன்னா வெள்ளாடு நல்லாத் திங்கும். 
குதிரை முகம் - பெ . முழங்காலுக்குக் 
கீழுள்ள காலின் முன் பகுதி . குதிரை 
மொகத்துல வெட்டீருக்குது . சீக்கிரம் ஆறாது . 
குந்த வை - வி. காலை மடக்கிப் பின்பகுதி 
நிலத்தில் படாமல் உட்காருதல் (மலம் 
கழிக்கும் போது உட்காரும் நிலை ) . 
அவளுக்குச் சம்மணம் போட முடியாது . 
குந்தவெச்சுத்தான் உட்காருவா . 

பெ . ( நெல் உமி நீக்கப் 
பயன்படும் ) மரத்தாலான உரல் . குந்தானி 
உங்கூட்டுல இருக்குதா, கொஞ்சம் நெல்லுக் 
குத்தோனும் 


குந்தானி 


குத்துச்சரம் - 


குத்துச் செடி - பெ . குறும்புதர்ச் செடி . குத்துச் 
செடியாக் கெடக்குது. அதுக்குள்ள போவாத . 
குத்துளி பெ . கூர்மையான , அகலம் 
குறைந்த மர உளி வகை . அப்படியே 
குத்துளியில ஏத்திப்புடுவம் பாத்துக்க . 
குத்தேரி - காண்க: குத்தாரி , 


குந்தானி 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 65 
குந்தானிச்சி - பெ . (குந்தானி போன்ற) குப்பைக்குழி - பெ . எருவைச் சேர்த்து 
அகன்ற இடுப்புடைய பெண். ‘ குத்தானிச்சி வைக்கும் குழி . குப்பக்குழியில் கொண்டோயிக் 
போறா பாரு . 

கொட்டு . 
குந்து - வி . முழங்காலை மடக்கி ( மலம் குப்பை உதறு - வி. நிலத்தில் குப்பையைச் 
கழிக்கும் போது உட்கார்வது போன்று ) சமச்சீராக இறைத்தல் . குப்ப உதறித்தான் 
அமர்தல் . குந்தித் தின்னா கோபுரமும் ஓட்டோனும் . 
கொறையும் . ( பழமொழி ) 

கும்பக்கட்டு - பெ . வண்டி ஆரக்கால்கள் 
குந்து - பெ . 1. கதவில் நாதாங்கி மாட்டப் இணையும் மையப்பகுதி . கும்பக்கட்டுக்குத் 
பயன்படும் சாதனம் . குந்து நல்லா மாட்டி உடு . தார்ப்பூசு. 
2. கலப்பையில் பட்டா மாட்டும் கொக்கி. 

கும்பந்தாளித்தல் - பெ. கோவில்திருவிழா 
குந்தஅடிச்சு உடு , 

தொடக்கத்தில் கடவுளுக்குரிய கரகம் 
குந்துகால் - பெ . நடக்கும்போது லேசாக அமைத்தல் . " நேத்தே மாரீங்கோயில்ல கும்பந் 
மடக்கியது போல இருக்கும் கால் . தாளிச்சிட்டாங்க. 
அவனுக்குக் குந்துகால் . அதான் அப்படி 

கும்பம் - 1. காண்க : கும்பக்கட்டு , 2 . 
நடக்கறான். 

கோவில் திருவிழாவில் எடுத்து ஆடும் 
குந்தேத்தக்குழி பெ . தூரத்திலுள்ள கரகம் . இன்னிக்கி கும்பம் பாக்க வர்லியா . 
வயல்களுக்கு நீர் பாய்ச்சக் கிணற்றிலிருந்து 
நீரை இறைத்து வழியில் ஒரு குழியில் 
நிறைப்பர். அதிலிருந்து மீண்டும் இறைத்து 
வயலுக்குக் கொண்டு செல்வர் . ( ஏற்றத்தில் 
நீர் இறைக்கும் போது வெகுதூரம் சென்று 
பாயாது . அதற்காக இந்த ஏற்பாடு ) அந்தக் 
குழி . குந்தேத்தக் குழியில எறச்சு உட்டா அந்தக் 
காடு பாஞ்சராது . 
குப்பப் புழு 

பெ . குப்பைக்குள் 
வெண்ணிறத்தில் இருக்கும் பெரிய புழு . 
‘குப்பப்புழுவு பாரு. மொட்டாட்டம் கெடக்குது . 
குப்ப மண் - பெ . தொழு உரம் . குப்ப 

கும்பல் - பெ . சோறு தீய்வதால் வரும் 
மண்ணுப் போட்டா நல்லா வெளையும் . 

மணம் . சோறு நேத்துக் கும்பலடிச்சுப் போச்சு . 
குப்ப மாரிச்செடி - பெ . குப்பைப் பகுதியில் 

சோத்த எறக்கு. கும்பல் அடிக்குது . 
வளரும் செடி ; குப்பைமேனி. குப்பமாரிச்செடி 

கும்பவாசம் - காண்க : கும்பல் . 
எக்கச்சக்கமா வளந்திருச்சு . 

கும்மு ( தல் ) - வி . கையால் துணியைக் 
குப்பாங்குதி பெ . ( குழந்தைகளின் ) 

குவித்துத் தட்டித் துவைத்தல் . துணிய நல்லாக் 
அளவு மீறிய குதிப்பு . ஏன்டா இந்தக் 
குப்பாங்குதி குதிக்கற . 

குமிட்டி - பெ . நிலத்தில் களையாக வளரும் 
குப்பால் - பெ . அடி ( த்தல் ) . அவனுக்கு ரண்டு 

ஒரு கீரை . குமிட்டி நக்கிரி கடஞ்சா நெய்யாட்டம் 
குப்பால் போடோனும். 

இருக்கும் . 


கும்பம் 


கும்மு . 


குமுணி 


குரம்பை 


66 . பெருமாள்முருகன் 

- பெ . குன்றிமணி . குமுணியப் 
பொறுக்கியா வெளயாடுவோம் . 
குமுளாமுள் பெ . வேலி கட்டப் 
பயன்படும் முள்செடி . குமளாமுள் 
கொண்டாந்து வேலிகட்டலாமுல்ல . 
குரங்குப் பெடல் - பெ . மிதிவண்டி 
பழகும்போது சிறுவர்கள் முன்பகுதியில் 
உள்ள முக்கோணத்துள் கால் நுழைத்து 
ஓட்டும் நிலை . இப்பத்தான் குரங்கப் பெடல்ல 
ஓட்டறான். 
பெ . நுங்கு , 

தேங்காய் 
ஆகியவற்றின் பிஞ்சு நிலை . நொங்கு இன்னம் 
குரம்பயாஇருக்குது .இப்ப எப்படி வெட்டறது . 
குரமத்தஞ்செடி - பெ . வெள்ளரிக் கொடி 
போலக் காணப்படும் ஒரு வகைக் கொடி 
( இதன் காய்கூட 

வெள்ளரிப் பிஞ்சு 
போலவே இருக்கும் ) . குரமத்தஞ் செடிய 
பாத்துட்டு வெள்ளரிக் கொடிங்கறான் . 
குருட்டுக் காதுத் தளுக்கு - பெ . காதின் 
முன் குமிழ் போன்றுள்ள சிறு பகுதியில் 
அணியும் அணிகலன். அந்தப் பாட்டி குருட்டுக் 
காதுத் தளுக்குக் கூடப் போட்டிருக்குது . 
குருட்டுப் பருத்தி - பெ . வெடிக்காமல் 
கருப்புப் படிந்துவிட்ட பருத்திப் பஞ்சு. 
குருட்டுப் பருத்தியத் தனியாத்தான் எடைக்கு 
எடுத்துக்குவாங்க . 
குருட்டு வசாலி 

காண்க : ஒடக்கான் 
தின்னிக் கழுகு . 
குருத்து - பெ . கட்டில் சட்டம் . வண்டி முளை 
போன்றவற்றின் ( துளையில் மாட்டுவ 
தற்காக ) நுனியில் செதுக்கப்பட்ட பகுதி . 
கட்டச் சட்டம் குருத்தொடிஞ்சு போச்சு . 
குருத்தொடி - ( தல் ) 

வி . கட்டில் 
குத்துக்காலின் துளையில் பொருந்தி 
யிருக்கும் மரச் சட்டத்தின் நுனிப்பகுதி 
உடைந்துவிடுதல் . காண்க: குருத்து . 


குருத்தோலை 

பெ . பனை , 
தென்னைகளில் உள்ள விரியாத நுனி ஓலை . 
மடலோலயப் பாத்துக் குருத்தோல சிரிச்சுதாம் . 
(பழமொழி ) 
குருத்துக்கட்டை - பெ . இளம் கரும்புப் 
பயிரில் குருத்து வறண்டு போகும் நோய் . 
வெய்யக் காலத்துல அதிகமா குருத்துக் கட்டை 
உழுவும் . 
குருத்துக்கதவு - பெ . தரையோடு உரசிச் 
செல்லும்படியான ( கதவுக்கும் தரைக்கும் 
இடைவெளி அற்ற ) கதவு . குருத்துக் 
கதவெல்லாம் அந்தக் காலத்துலதான் . 
குருவலம் - பெ . 1. மிகுந்த விருப்பம் . 
கச்சாயம்னா அவனுக்குக் குருவலம் 2. காலமும் 
நேரமும் ( குருபலன் ) கூடி வருதல் . குருவலங் 
கூடுன்னா தான கலியாணம் நடக்கும் . 
குருவிப்பீ 

பெ . காதுக்குள் சேரும் 
அழுக்கு ; குறும்பி . காதுல குருவிப்பீ இத்தன 
சேர்ந்து போச்சு. 
குலம் - பெ . கொங்குப் பகுதிக் கவுண்டர் 
சாதியினுள் இருக்கும் ( செடி , மரம் , 
பறவைப் பெயர்களைச் சின்னமாகக் 
கொண்ட ) பிரிவு. நாங்க காடைகுலம் . 
குழிவாசல் - பெ . பிணம் புதைக்க வெட்டும் 
குழியின் வாயில் . எங்காதுப் பொன்ன நாங் 
குழிவாசலுக்குப் போறப்பக் கழ்ட்டிக்கோ. 
குழுதாழி - பெ . மாடுகளுக்குக் கழுநீர் 
வைக்கும் தொட்டி . குழுதாழியில் கொண்டோயி 
ஊத்து. 
குள்ளவெட்டான் - பெ. குள்ளநரி . அந்தப் 
பொதைக்குள்ள குள்ளவெட்டான் ஓடுது . 
குளமாத்து - பெ . ஒன்றைச் செய்வதாகச் 
சொல்லிவிட்டு அதற்கு நேர்மாறாக 
நடப்பது . இந்தக் கொளமாத்துப் பண்றயா. 
குளிப்பாட்டு ( தல் ) - வி. பிணத்தை இ / 
சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்லுகையில் நீர் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 67 
ஊற்றிக் கழுவும் சடங்கு . இப்பத்தான் பளுது லேசா விரிசல் உட்ருக்குது . நல்ல 
குளிப்பாட்டறாங்க. சீக்கிரம் கானக்காடு மரமில்லயாட்டம் இருக்குது . 
கொண்டோயிடுவாங்க . 

குறுக்கு வெலா - பெ . முறையான உழவுப் 
குளுவை - பெ . மாத்திரை. இத்தன குளுவைய பகுதியிலிருந்து விலகிச் செய்த உழவு . 
எப்பிடீடா முழுங்கறது . 

அங்கேன்டா குறுக்குவெலா ஓட்டற . 
குறிச்சி - பெ . பிரம்பினால் செய்யப்பட்ட குறுக்கொழவு பெ . நிலத்தின் 
நாற்காலி . அந்தக் குறிச்சிய எடுத்துப்போடு , அகலப்பகுதியை இணைக்கும் விதமாகச் 
உக்காரட்டும் . 

செய்த உழவு. இந்தத் தடவ குறுக்கொழவு தாம் 

போடோனும் . 
குறிப்பு - பெ . ஜாதகம் . அவனுக்கு குறிப்பு 
எழுதி வெச்சிருக்கறம் . 

குன்னாலு பெ . கும்மாளம் . தேருந் 
குறியாப்பு - பெ . தானியம் , சிறுசெலவுகள் 

திருநாளும் தேவிடியோட்ட குன்னாலு - பழமொழி . 
ஆகியவற்றை (இரவல் ) கொடுக்கும் குன்னு - பெ . சீர்வரிசையாகக் கொடுக்கும் 
கைமாற்று . அவ குறியாப்புக் குடுக்கறதுக்குச் மிடா அடுக்கின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் 
சலிச்சுக்கவே மாட்டா . 

மிகப் பெரிய மிடா . குன்னுல கம்பு கொஞ்சம் 

கெடக்குது. 
குறுக்காட்டு - பெ . வழி மறித்தல் . அவனப் 
போயிக் குறுக்காட்டுடா. கோவிச்சுக்கிட்டுப் குன்னு மாயவித்தை - பெ . உடல் சரியாக 
போறான் . 

இருக்கும் போதே நோய் வந்து விட்டது 

போல நடித்தல் . இந்தக் குன்னு மாய வித்த 
குறுக்குச் சட்டம் - பெ . கட்டிலின் அகலப் 

எங்கிட்ட நடக்காது . 
பகுதியில் குத்துக் கால்களை இணைக்கும் 
மரச் சட்டம் . குறுக்குச் சட்டத்த நல்லாச் சீவிப் 

- பெ . ஊன்றிக் கவனித்தல் . 
போடு 

அவன் எதையும் குனுக்கமாகச் செய்வான் . 
குறுக்குச்சால் - பெ . 1. நிலத்தில் விதைத்த குன்னுமொடா - காண்க : குன்னு . 
பகுதியிலேயே முறையின்றி மீண்டும் 

குனுக்கு - பெ . கல் இல்லாத ஒரு வகைக் 
விதைகளைத் தூவுதல் . குறுக்குச்சால் உட்டா 

காதணி. குனுக்குப் போட்டுக்கிட்டு காத இந்த 
அடம்பா மொளச்சராது . 2. நிலத்தில் 

ஆட்டு ஆட்டறா . 
முறையின்றி குறுக்காக உழும் உழவு . 
இவங்கிட்ட யாருடா குடுத்தா, குறுக்குச்சால் குனுப்பம் - காண்க : குனுக்கம் . 
ஒட்டறன். 3. பேச்சின் இடையில் புகுந்து 
மாற்றுதல் . நாங்க பேசறப்ப நீ ஏண்டா 
குறுக்குச்சால் ஓட்டற . 

கூ 
குறுக்குத்தடம் - பெ . விரைவில் சென்று 

பெ . பருப்பில்லாமல் தண்ணீர் 
சேர்வதற்குரிய நிலங்களுக்குள் செல்லும் 

மட்டும் இருக்கும் தேங்காய் . ‘நாலு காயி 
வழி . குறுக்குத் தடத்துல போனா சீக்கிரம் 

கூகையாப் போச்சு 
போயரலாம் . 

கூச்சம் - பெ . ( வீட்டைத் தாங்கும் ) 
குறுக்குப் பளுது - பெ. வண்டியின் மேல் 

மரத்தூண் . கூச்சத்துல ரண்டு கவுறு கட்டு . தயிர் 
இருபுறமும் நீண்டு செல்லும் சட்டங்களைக் 

சிலுப்போனும் . 
குறுக்காக இணைக்கும் கட்டை . குறுக்குப் 


குனுக்கம் 


கூகை 


பாாாாயா 
oCar 


Hingo 


கூச்சம் 


68 . பெருமாள்முருகன் 

கூடவைத்தல் - வி. கெடுத்தல் . அவன் எத்தன 
குடியக்கூட வெச்சவந் தெரீமா . 
கூத்தியா - பெ . வைப்பாட்டி . குந்த நெவுலும் 
கூத்தியா ஊடும் இருந்திட்டா மயரான சம்பளம் 
வந்தா என்ன போனா என்ன ? ( பழமொழி ) 
கூதல் - பெ . குளிர். கூதலடிச்சா போர்வையப் 
போத்திக்கொ. 
கூப்பன் கடை - பெ . ரேஷன் கடை . கூப்பன் 
கடைல இன்னிக்கி என்ன போடறாங்க . 
கூப்பன் சீட்டு - பெ . ரேஷன் அட்டை . 
* கூப்பன் சீட்டுல எம்பேரு உட்டுப் போயிருக்குது . 
கூதரை பெ . சிந்தனைத் திறமற்ற 
தன்மையைக் குறிக்கும் திட்டுச்சொல் . 
அந்தக் கூதரைக்கு என்ன தெரியும் . 
கூம்பு 

- பெ . 1. கோழி ஒருமுறை 
கூசி - பெ . புளி போன்ற பொருட்கள் 

முட்டையிடும் பருவம் . இந்தக் கூம்பு எத்தன 
போட்டு வைத்துக்கொள்ளும் மண்ணாலான 

மொட்டு வெச்சது. 2. கார்த்திகை தீபத் 
( மிடாவைப் போன்ற ஆனால் அதைவிடச் திருவிழாவின் போது நீளமாகக் கட்டப்பட்ட 
சிறிய ) பாத்திரம். “கூசியில் புளி இருக்குது துளி தட்டைக் கத்தைகளில் தீ மூட்டிக்கொண்டு 

கோயிலை வலம் வருதல் . கூம்புக்கு தட்டுக் 

கட்டி வெச்சிட்டயா. 
கூட்டம் - காண்க : குலம் . 

கூலிக்காளை பெ . மாட்டைப் 
கூட்டாஞ்சோறு - பெ . அரிசி , பருப்பு , 

புணர்வதற்கு ( பணம் பெற்றுக்கொண்டு ) 
காய்கறிகள் எனப் பல பொருட்களையும் 

விடும் காளை மாடு , அந்தக் காட்டுங்காரங்க 
ஒன்றாகச் சேர்த்துச் சமைக்கும் உணவு . 

கூலிக்காளை வெச்சிருக்காங்க . 
இன்னக்கி எங்கூட்டுல கூட்டாஞ்சோறு 
ஆக்கியிருக்கறம் . 

கூலித்தவசம் - பெ . நிலத்தில் செய்த 

உழைப்புக்குக் கூலியாகக் கொடுக்கும் 
கூட்டுச் சாறு - பெ . பல சிறு தானியங்கள் 

தானியம் . கூலித்தவசம் குடுக்கறதுக்குக் கணக்குப் 
சேர்த்து அரைத்து வைக்கும் குழம்பு . குதிர 

பாத்தா ஆவுமா. 
வந்தாலும் கூட்டுச்சாறு தான் - பழமொழி . 

கூலிப்பணம் பெ . நிலத்தில் செய்த 
கூடப் பொறந்தவள் / ன் - பெ . உடன் 

வேலைக்குக் கூலியாகத் தரும் பணம் . 
பிறந்தவள் / ன் ; சகோதரி / சகோதரன். அவ 

கூலிப்பணத்த அன்னன்னிக்கு வாங்கித் தின்னுட்டா 
எங்கூடப் பொறந்தவதான் . 

கடைசீல என்ன மிச்சமிருக்கும் . 
கூடப்போடு - வி . 1. தொலைத்தல். கையில 

கூலிப்பருத்தி பெ . வேலைக்குக் 
எடுத்துக்கிட்டுப் போன பொருளக் கூடப்போட்டுட்டு 

கூலியாகக் கொடுக்கும் பருத்தி . கூலிப்பருத்தி 
வந்துட்டானே. 2. கெடுத்தல் . அவன் நல்ல 

சேத்தே ஆடு வாங்கிட்டா. 
ஊட்டயே கூடப்போட்டுருவான் . 


எடு. 


கூளை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 69 
கூலிவள்ளம் - பெ . கூலியாகக் கொடுக்கும் கெடகால் - பெ . காண்க: கடகால் . 
தானியத்தை அளக்கப் பயன்படும் வள்ளம் . 

கெடங்கு பெ . 1. வெற்றிலைக் 
கூலிவள்ளத்துல போட்டா எப்பிடிக்கூட ரொம்பும் . 

கொடிக்கால் போடும் நில அளவு . இந்த 
கூவக்காய் - பெ . உள்ளே பொக்கையான வருஷம் எத்தன கெடங்கு போடலாம்னு இருக்கற . 
காய் . "இந்தத் தேங்காய் கூவக்காயாப்போச்சு . 2. வயலில் ஊறும் நீரை வெளியேற்ற 

வெட்டும் குழி . கெடங்கு வெட்டுனா 
கூவை - காண்க : கூவக்காய் . 

ஒரம்படிக்காதுடா . 
கூளச்சி - பெ . குள்ளமாக இருப்பவள் . 

கெடதண்ணி - பெ . கிடை தண்ணீர் . 
கூளச்சிக்குத் திமிரப் பாரு . 

இறைக்காமல் பல நாட்களாகக் கிணற்றில் 
கூளம் - பெ . தீவனக் கழிவு. மாடு தட்டா கிடக்கும் நீர் . கெட தண்ணீல குதிச்சா 
திங்குது . எல்லாம் கூளமாக் கெடக்குது . 

சளிப்புடிக்காம என்ன பண்ணும். 
பெ . குள்ளம் ; தாழ்வு . மரம் கெடப்பு - பெ . இருப்பு . அவங் கெடப்பு 
கூளையாத்தான இருக்குது . ஏறித்தழை வெட்டிப் ஆருக்குத் தெரியாது . 
போடு. பையன் வளருல . கூளையாவே 

கெடபுண்ணு 

பெ . 

கிடைபுண் . 
இருக்கிறான் . 

படுக்கையில் நீண்டநாள் கிடப்பதால் 
கூளையன் - பெ . குள்ளமாக இருப்பவன் . உடலின் பின்பகுதியில் உண்டாகும் புண் . 
அந்தக் கூளையனுக்குப்பொண்ணுத் தர்றாங்களா . முதுவெல்லாம் 

கெடபுண்ணு வந்திருச்சு . 

இன்னமேலா பொழைக்கப் போறா . 
கூறுகெட்டவள் | ன் - பெ . பகுத்தறியும் 
விவரமில்லாதவள் / ன் . அவன் ஒரு 

கெடமல்லன் - பெ . படுக்கையிலேயே 
கூறுகெட்டவன்டா. 

சிறுநீர் கழிப்பவன் . இவனொரு 

கெடமல்லன்டா . " 
கூறுள்ளவள் | ன் - பெ . சிந்தித்துச் 
செயல்படும் ஆற்றல் உள்ளவள் / ன். 

கெடமல்லி - பெ . படுக்கையிலேயே சிறுநீர் 
அவன் பொழச்சுக்குவான் கூறுள்ளவன் . 

கழிப்பவள். இது ஒரு கெடமல்லி . 
கெடமல்லு பெ . ) கிடைமல் . 

படுக்கையிலேயே (குழந்தைகள் ) 
கெ 

போய்விடும் சிறுநீர். இத்தன வயசாச்சு இன்னம் 

கெடமல்லு மல்லரான். 
கெக்கலக்கை - பெ . பாடலின் போதோ 
ஆட்டத்தின் போதோ எல்லோரும் சேர்ந்து 

கெடாக்கறி - பெ . கிடாக்கறி . சர்மிக்குக் 
நாவை மடித்து எழுப்பும் ஒருவித 

கிடா வெட்டி (உறவினர்களை அழைத்து ) 
( பொருளற்ற ) ஒலி . கெக்கலக்( கை நாலு 

போடும் விருந்து . ‘ எங்கூட்ல கெடாக்கறி . ஊரு 
ஊருக்கும் கேக்குமாட்டம் இருக்குது . 

கூப்படோனும் . 
கெக்கலி - காண்க : கெக்கலக்கை . 

கெடா சேத்தறது வி . சினைக்கு 

ஆட்டோடு கிடாவைச் சேரவிடுதல் . கெடா 
கெட்டித்தல் வி . கிணற்றில் வேட்டு 

சேத்தறதுக்கு அலைய வேண்டிதா இருக்குது . 
வைக்கும் போது மருந்தை அடர்த்தியாகத் 
திணித்து அடைத்தல் . மருந்த நல்லா 

கெடாரி - பெ . மாடு , எருமைகளின் 
கெட்டிச்சுட்டயா. 

வளர்ந்த ( ஈனும் முன் உள்ள பருவப்) பெண் 
கன்று . அந்தக் கெடாரி செனையாயிடுச்சா . 


70 . பெருமாள்முருகன் 
கெடாரிக்கன்னு - பெ . கிடாரிக்கன்று . மாடு , கெராம்புக்குச்சி - பெ . காதில் அணியும் 
எருமைகளின் பெண் கன்று . ரண்டு ஈத்தா இந்த அணிகலன் . அந்தக் காலத்துல காதுல கெராம்புக் 
மாடு கெடாரிக் கன்னுதாம் போடுது . 

குச்சி போடுவாங்க . 
கெடாவெட்டு பெ . சாமிக்குக் கிடா 

கெராம்புச்சொர 

காண்க : 
வெட்டும் நிகழ்ச்சி . நாளக்கித்தான 

கெராம்புக்குச்சி . 
முனீப்பனுக்குக் கெடாவெட்டு . 

கெராய் - பெ . மண்ணோடு கட்டியாகச் 
கெடை - பெ . 1. ஓரிடத்திலே அதிக நாட்கள் சேர்ந்து வரும் கெட்டியான புல் . அந்தக் 

கெராய்ல மாட்டக்கட்டு . 
இருக்கும் இருப்பு . அவனுக்கு 
அவங்கூட்டலதாங் கெடை . பட்டியக் கெடை கெவுருத்து - பெ . மதிப்பு ; தலைக்கனம் . 
மாத்தோனும் . 2. படுக்கை . கெடைக்கு 

அவனுக்குக் கெவுருத்து வந்திருச்சு . இருந்தாலும் 
ஊட்டுக்கு வந்தரலாம் . 

இந்தக் கெவுருத்து ஆகாது . 

கெளை - பெ . அதிகக் களைப்பு . கெளையா 
கெண்டி - பெ . வளர்ந்த குழந்தைகள் பால் 
குடிக்கப் பயன்படும் (ஒரு பக்கம் குழாய் 

வந்திருச்சுப் போ . 
கொண்ட சொம்பு போன்ற ) பாத்திரம் . 
கெண்டில ஊத்திக்குடு . சீக்கிரம் குடிச்சிடுவான் . 

கே 
கேவுதல் - வி. முட்டையிடும் பருவத்தில் 
கோழி நீளமாகக் கத்தும் கத்தல் . கோழி 
கேவுது . மொட்டு வெச்சிடும் . 
கேழை ஆடு - பெ. மலைப் பகுதியிலுள்ள 
ஒருவகை ஆடு . கேழையாடுவ அந்தப் பக்கம் 
போவுது . 
கேனச்சி - பெ . எதையும் முறையாக 
ஒழுங்காகச் செய்யத் தெரியாத பெண் . 
அவளே ஒரு கேனச்சி . அவகிட்டயா வேல 
சொல்றது . 
கேனயன் - பெ . எந்தச் செயலையும் 
சரியாகச் செய்யத் தெரியாத ஆண் . அவங் 

கெடக்கறான் கேனயன். 
கெண்டி 

கேனை - பெ . திட்டுமிட்டுச் செய்யும் 
கெணத்துத் திட்டு - காண்க : கிணற்றுமேடு . 

ஆற்றலில்லாத தன்மை உடையவள் / ன். 

அது ஒரு கேன. என்ன தெரியும் . 
கெணத்துப்பூடு - பெ . கிணற்றோரத்தில் 
அதிகமாகக் காணப்படும் ஒரு செடி . 

கை 
கெணத்துப்பூட்டுத் தழயக்கசக்கிச் சாறுட்டா புண்ணு 
ஆறிப்போயிரும் . 

கைக்கரண்டி - காண்க . அன்னக்கரண்டி . 
கெரந்தி - பெ . வாய்வு நோய் உண்டாக்கும் கைப்பிடிச் சுவர் - 

பெ . ஓடு வேய்ந்த 
உடலுக்குச் சேராத உணவு வகை . ஏதோ வீடுகளின் கூரைக்குமேல் இருபுறங்களிலும் 
கெரந்தியத் தின்னுட்டன். 

சிறிது உயரமாக 

எழுப்பும் சுவர் . 


J 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .71 
கையாட்டம் - பெ . தாய விளையாட்டில் 
ஐந்தும் அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையும் 
விழும்போது மீண்டும் எடுத்தாட வாய்ப்புக் 
கிடைக்கும் ஆட்டம் . எட்டு உழுந்திருக்குது 
கையாட்டம் எடுத்துப் போடு . 
கையோடு - பெ . கூரை வேய ( விரித்த 
கைபோலக் குயவர்களால் ) செய்யப்படும் 
சுட்ட மண் ஓடு. எங்கூட்டுக்குப் போட்டிருக்கறது 
அந்தக் காலத்துக்கையோடு. 


( கூரைமேல் ஏறும்போது கையால் 
பிடித்துக்கொண்டு நடக்க இச்சுவர் உதவும் ) . 
மேல பாக்கறதுக்கு மொட்டையாத் தெரீது . 
கைப்பிடிச் செவுரு கட்டறதுதான . 
கைச்சாளை - பெ . வீட்டை ஒட்டியிருக்கும் 
( சமையல் செய்யும் ) சிறு அறை . 
‘ கைச்சாளயில தண்ணி இருக்கும் . எடுத்துக்குடி. 
கைச்செலவு பெ . சிறுசெலவு . 
கைச்செலவுக்காச்சும் நாலு காசு வேண்டாமா . 
கைத்துருசு - பெ.அ. வேலையில் விரைவு . 
பொழுதோடக் கொஞ்சம் கைத்துருசா வேல செய் . 
கைநீளம் பெ . எதையும் சீக்கிரம் 
( பிறருக்குக் கொடுத்துச் ) செலவழித்து 
விடுதல் . அவனுக்குக் கைநீளம் . கேட்டாக் 
குடுத்துருவான். 
கைப்பாசி பெ . சிறு குழந்தையின் 
கைகளில் வளையல் போலப் போடப்படும் 
மணி . கொழந்தைக்கிக் கைப்பாசி ஒன்னு வாங்கிப் 
போடு . 


கையோடு 


கைவிளக்கு - பெ . மண்விளக்கு . அந்தக் 
கைவௌக்க எடுத்தா . 
கைவேலை - பெ . சிறு சிறு வேலை . கை 
வேலைக்கு ஒரு சிட்டாளு இருந்தாப் பரவாயில்ல . 


கொ 


கொக்கணம் - பெ . தாய விளையாட்டில் 
கைப்பாசி 

கட்டையை உருட்டும்போது ஒன்றும் 
கைப்பனியன் - பெ . ஆண்கள் அணியும் , விழாமல் இரண்டும் மொட்டையாக 
கைப்பகுதியுடன் கூடிய உள்ளாடை . ஊட்ல 

இருப்பது ( இதனைச் சிலர் 12 என்றும் 

கொள்வர் ) . கொக்கணமாவே விழுது . நீ 
இருக்கும்போது அவரு கைப்பனியன்தான் 
போடுவாரு. 

எடுத்தாடு. 


72 . பெருமாள்முருகன் 
கொக்கரை - பெ . எதையும் பிறருக்குக் மாட்டிக் கொள்ளும் கோணி . மழையில 
கொடுக்கக் கை வராமை (கஞ்சத் தனம் ) . நனஞ்சராத கொங்கட போட்டுக்கிட்டுப்போ . 
வாய் சக்கரை கை கொக்கரை. ( பழமொழி ) 
கொக்காணி - பெ . (சிறுவர்கள் ) ஆள்காட்டி 
விரலை மடக்கிக் கொண்டு கீழுதட்டை 
மடித்து ஒலியெழுப்பிப் பிறரைப் பழித்துக் 
காட்டுதல் . அப்ப இருந்து எனக்குக் கொக்காணி 
காட்டிக்கிட்டே இருக்கறான் . 
கொக்கிச்சல்லை - பெ . மரங்களிலுள்ள 
காய்கள் , தழைகள் முதலியவற்றைப் 
பறிப்பதற்காக உள்ள நீண்ட மூ கிலில் 
வளைந்த கொக்கி பொருத்தப்பட்டது . 
கொக்கிச்சல்ல இருந்தா எடுத்தா , நாலு தழ ஓடிச்சுப் 
போடலாம் . 


கொங்கடை 


முடிச்சுப் 


கொங்க மழை - பெ . மிகக் குறைந்த 
நேரத்தில் பெய்து நின்றுவிடும் பலத்த மழை. 
பேஞ்சாக் கொங்க மழையாட்டம் பேயோனும் . 
கொங்காயன் - பெ . வெகுளி . அவன் சுத்தக் 
கொங்காயன் . 
கொங்கினி முடிச்சு - பெ . ஒரு வகைக் 
கொண்டை . கொங்கினி 
போட்டுக்கிட்டுப் போறா. 
கொங்கூடை - காண்க : கொங்கடை 
கொசக்கட்டு - பெ . வேலை செய்யும்போது 

குயவர்கள் ஒரு பக்கம் முழங்கால்வரை 
கொக்கிச்சல்லை 

விட்டு இன்னொரு கால் சற்று மேலே 
கொக்கி போடுதல் - வி . தானியக் கதிர் இருக்கும் வகையில் வேட்டியை மடித்துப் 
முதிர்ந்து வளைதல் . கொக்கி போட்டிருச்சு. 

பின் பக்கம் சொருகிக் கொள்ளும் கட்டு . 
அறுத்தர வேண்டீதுதான். 

வேட்டியக் கொசக்கட்டுக் கட்டிக்கிட்டாம்பாரு. 

கொசவனோடு - காண்க : கையோடு . 
கொக்கி முள் - பெ . கொக்கி போல 
முள்ளுடைய காய் காய்க்கும் செடி. கொக்கி 

கொட்டக்காய் - பெ . ஆமணக்குக் காய் . 
முள்ளுதுணியில் குத்திக்கிரிச்சி , 

கொட்டாக்கா ஒடிச்சாச்சா . 
கொட்டக்காய்ப் 

பெ . 
கொங்கங்காளை பெ . காங்கேயங் 

ஆமணக்குக் காய்கள் காய்ந்ததும் அடித்துத் 
காளை. ரண்டு கொங்கங்காளை வாங்கோனும் . 

தோல் நீக்க முன்பக்கம் தட்டையாகவும் 
கொங்கடை - பெ . மழையில் நனையாமல் பின்பக்கம் - கைப்பிடிக்கும் அளவில் 
இருக்கும் வகையில் மடித்துத் தலையில் உருண்டையாகவும் இருக்கும் பலகை . 


பலகை 


பெ . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .73 
கொட்டாக்காய் பலவ இருந்தாக் குடு . அடிச்சுட்டுத் கொட்டமுத்து - பெ . ஆமணக்கு விதை. 
தாரேன் . 

‘ கொட்டமுத்துப்பொறுக்கி ஒருமூட்ட சேத்துட்டா. 
கொட்டக்கோல் பெ . காய்ந்த கொட்டமுத்து 

எண்ணெய் 
ஆமணக்குத் தண்டு . கொட்டக்கோல ஒடிச்சு 

விளக்கெண்ணெய் . கொட்டமுத்து எண்ணெ 
வெய்யி . அடுப்பு எரியட்டும் .. 

ஆட்டியாரக் கொண்டோரன். 
கொட்டச்சருகு - பெ . காய்ந்த ஆமணக்கு 

கொட்டலா - பெ . புளியைக் கொட்டி 
இலை. கொட்டச் சருவு பொறுக்கி வெச்சாலாச்சும் 
வெள்ளாட்டுக்காவும் . 

உள்ளிருக்கும் கொட்டையை நீக்க உதவும் 

மரப்பிடியும் இரும்புச் சிறு உருளையும் 
கொட்டத் தண்டு பெ . ஆமணக்குச் 

கொண்ட கருவி . " கொட்டலா இருந்தாக் குடு . புளி, 
செடியின் தண்டுப்பகுதி . கொட்டத் தண்டுதான் 

கொட்ட வாங்கீட்டுத் தர்ரேன் . 
நிக்குது . காயக்காணாம் . 
கொட்டப்பல் - பெ . குழந்தைகளுக்கு 

கொட்ட வாங்குதல் வி . புளியைக் 
முதலில் முளைக்கும் பால் பல் . 

கொட்டி உள்ளிருக்கும் விதையை நீக்குதல் . 
கொட்டப்பல்லு வந்திருச்சா. கண்டதயும் எடுத்து 

புளி கொட்டவாங்கியாச்சா. 
வாயில வெக்குமே . 

கொட்டாப்புடி - பெ . முளை அடிப்பதற்காக 
கொட்டப்புழு - காண்க: ஏணிப்புழு . வைத்திருக்கும் முன்பக்கம் உருளையும் 

பின்பக்கம் கைப்பிடியும் கொண்ட 
கொட்டப் பொச்சு மாடு - பெ . சரியாக 
மேயாமல் இளைத்துக் கிடக்கும் மாடு . 

மரத்தாலான கருவி . கொட்டாப் புடியில அடி . 
இந்தக் கொட்டப்பொச்சு மாட்ட வெச்சுக்கிட்டு 

சீக்கிரம் எறங்கும் . 
எதுக்கு அழுவுற . வித்துப்புடு . 

கொட்டாப்புளி - காண்க: கொட்டாப்புடி . 
கொட்டம் - பெ . 1. மாடுகளுக்கு மருந்து 

கொட்டாய் - பெ . கொட்டகை ; ஓலை 
ஊற்றப் பயன்படும் மூங்கில் குழாய் . 

வேயப்பட்ட வீடு . எங்க வீடு சின்னக் 
கொட்டத்துல ஊத்துனா குடிச்சுரும் . 2 . 

கொட்டாய்தான் . 
குழந்தைகள் சேர்ந்து சத்தம் போட்டு 
விளையாடுதல் . அடேங்கப்பா ... எல்லாஞ் கொட்டான் - பெ . வெற்றிலை பாக்கு 
சேந்துக் கிட்டுக் கொட்டமடிக்குதுங்க . 

இடிக்கும் பாத்திரம் . கொட்டான எங்கவச்சனோ 
தெரீல . 
கொட்டு - காண்க: குருட்டுப் பருத்தி , 
கொட்டுமொழக்கு - பெ . மேளதாளம் . 
கொட்டு மொழக்குச் சத்தம் கேக்குது . 
கொட்டேர் 

பெ . வீட்டுக்கு 
எடுத்துச்செல்லும்போது சாய்த்துக்கட்டி 
மாடுகள் இழுத்துக் கொண்டு போகும் ஏர் . 
கொட்டேர் கட்டி எடுத்தா . 
கொடங்கு - பெ . கிணற்றுக்குள் இருக்கும் 
பொந்து . அந்தப் பக்கம் கொடங்கிருக்கிது . 

போவாத : 
கோட்டம் 


74 . பெருமாள்முருகன் 
கொடம்பை - பெ . துவரங்கோல்களால் கொடுங்கோல் பெ . வைக்கோல் 
பின்னி ஓலை வேயப்பட்ட குறுகிய உதறவிட இழுக்கும் வகையில் நுனியில் 
வாயிலை உடைய (குச்சுவீடு போன்ற கொக்கி போன்றமைந்த கம்பு . கொடுங்கோல 
அமைப்புடைய் ) சிறு தீவன வகைகள் எடுத்தா. வக்கிப்பில்ல இழுத்து உடலாம் . 
போட்டு வைத்துக்கொள்ளும் அமைப்பு . 

கொடும்பு பெ . செடியைச் சுற்றி 
கொடம்பையில தெவரம்பொட்டுப் போட்டிருக்குது. 

அடைக்கும் கூண்டு . செடிய ஆடு கடிச்சிரப் 
அள்ளியா . 

போவுது. ஒரு கொடும்பு அடச்சி உடு . 
கொடல்சாறு - பெ . ஆட்டுக்குடல் கறியில் 
வைக்கும் குழம்பு . கொடல்சாறு கொஞ்சம் 
ஊத்திக்க . 
கொடவேலமுள் - பெ . குடைவேலமுள். 
சீமைக்கருவேலமுள். ‘கொடவேலமுள் ஏறிரப் 
போவுது . 
கொடாப்பு - பெ . ஆட்டுக்குட்டிகளை 
அடைக்கும் சிறுபட்டி . குட்டியக் கொடாப்புல 
உட்டுரு. ஆட்டோட வந்தரப்போவுது. 


கொடும்பு 
கொடுவாள் - பெ . வெட்டும் அரிவாள் . 
கொடுவாள்ல வெட்டறதுதானே சீக்கிரம் ஆவுமே . 
கொண்டயம் - பெ . போர் , வீட்டுக்கூரை, 
மரம் போன்றவற்றின் உச்சி . கொண்டயம் 
மேயோனும் கொண்டயத்துல ஏறிக்கிட்டான் . 
கொடிக்காய் பெ . நிலக்கடலையில் 
ஒருவகை ; கொடியாக அகன்று படரும் 

நிலக்கடலைப் பயிர் . ஒரு மாசத்துக்கு மழ 
கொடாப்பு 

இல்லீனாலும் கொடிக்காய்னாதாங்கும். 

கொடிக்குத்து - பெ . நிலக்கடலையில் 
கொடி 

பெ . 1. தாலிக்கொடி. ஒருவகை ; ஓரளவுக்கு அகன்று படர்ந்து 
கலியாணத்துக்கு மாப்பிள்ள வீடு கொடிப் பண்ணிப் செடி போல மேல் நோக்கி வளரும் 
போடறாங்க . 2 . காளை , கிடா நிலக்கடலைப் பயிர் . அந்தக்காட்ல 
போன்றவற்றின் ஆண்குறி . கொடி உள்ள போட்டிருக்கறது கொடிக்குத்தாட்டம்இருக்குது . 
போறாப்புல மாடு நின்னால்ல ஆவும். 

கொண்டி - பெ . வாசற்காலில் கதவு 
கொடுக்குச் செடி - பெ . கொடுக்குப் போல மாட்டுவதற்காக மேலும் கீழும் 
வளைந்த இரு முட்கள் கொண்ட காயுடைய அடிக்கப்படும் இரும்புக் கம்பி . கொண்டி 
செடி . கொடுக்குச் செடி இருக்குது பாத்துப் போ . கழண்டுக்கப் போவுது . 


அழகு. 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .75 
கொணை - பெ.அ. நுனிப்பகுதி . கொணத் 
துணியக்கிழி . 
கொத்துக்காரன் 

பெ . வேலைக்கு 
அழைத்து வரும் ஆட்களுக்குப் 
பொறுப்பானவன் . நீதான் கொத்துக்காரனா , 
சொன்னா கேக்கறதுக்கு ? 
கொத்துக்காரி 

பெ . வேலைக்கு 
அழைத்துவரும் ஆட்களுக்குப் 
பொறுப்பான பெண் . கொத்துக்காரிகிட்டக் 
கேட்டுக்கோ . 
கொதவல் - பெ . 1. சொட்டை . காட்டக் 
கொதவல் இல்லாத நடவு நடு . 2. பாக்கி ; மீதி . 

கொம்புக் கபிர 
தம்பி ... கொதவல் இல்லாத படிச்சிட்டயா . 
கொதவு - பெ . நிலத்தை அடகு வைத்தல், 

கொம்புச்சீர் - பெ . அழகான கொம்புடைய 
காடு கொதவுல இருக்குது . 

மாடு . அந்தக் கொம்புச் சீர்தான் கட்டுத்தரைக்கே 
கொந்தாளம் - பெ . ஆழமாகப் பறிக்கப் 
பயன்படும் ( கோடாலி போன்ற ) கருவி . 

கொம்மை - பெ . 1. தானியம் நீக்கப்பட்ட 
கொந்தாளத்த எடுத்துத் தோண்டு . 

கம்மங்கதிர் . கொம்மையக் கொண்டோயிக் 

கொட்டு . 2. சேலையில் இருக்கும் விளிம்புச் 
கொந்து - வி . புண் நொதித்துச் சீழ் வடிதல் . 

சித்திரம் . இந்தச் சேலைக்குக் கொம்ம நல்லா 
முந்தியே பாக்கறதில்ல , புண்ணுக் கொந்திப் இருக்குது . 
போச்சு . 

கொயக்கன் - பெ. வலிமை இல்லாதவன் . 
கொப்பத்து வெல்லம் 

பெ . 

அந்தக் கொயக்கனப் , போயி வேலக்கிக் 
உருண்டையான வெல்லம் . கொப்பத்து 

கூப்பட்டீங்களா 
வெல்லம் போட்டு ஒப்புட்டுச் சுடோனும் 

கொருப்பு - பெ . நெருப்புத் துண்டம் . 
கொப்பு - பெ . 1. வயல்களுக்குள் செல்லும் 

அடுப்புல கொருப்புக் கெடக்குது . ஊதுனாப் 
சிறிய வாய்க்கால். அந்தக் கொப்பச் சீவி உடு . 

புடுச்சுக்கும் . 
2. காதின் மேல் பகுதியில் அணியும் காதணி . 
கொப்பக்கூட கழட்டி வித்துப்புட்டாங்க . 3. 

கொல - பெ . வயிறு . கொழந்தைக்கிக் கொல 
கதவில் வைக்கப்படும் குமிழ். கொப்பு வெச்ச காயுது . 
கதவு இப்பல்லாம் ஏது. 4. மாடுகளின் கொம்பு 

கொழா பெ . 

மாடுகளின் 
நுனியில் பொருத்தப்படும் அணிகலன் . பெண்குறியில் 

வடியும் ஒருவிதக் 
மாட்டுக்குக் கொப்பச் செரியாப்போடு . 

கெட்டியான ( பசை போன்ற) நீர் . ஆடுகொழா 
கொம்புக்கட்டி - பெ . மாடுகளின் இரண்டு 

அடிச்சுக்கிட்டுக் கெடக்குது . 
கொம்புகளையும் சுற்றிவருவது போல் 

கொழி 

வி . 1 . கையால் மணல் 
போடும் கயிறு . கொம்புக் கட்டி மாத்தோனும் . போன்றவற்றைச் சலித்தல் . கொழிச்சு 

எடுத்துரு . 

தூள் 
கொம்புக் கவுறு - கொம்புக்கயிறு. காண்க : 

2. அரிசியிலிருந்த 
கொம்புக்கட்டி . 

குறுணையைப் 


மணலா 


வரும் . 


76 . பெருமாள் முருகன் 
பிரித்தெடுத்தல் . கொழிச்செடுத்தா குறுண கொளுஞ்சி - பெ . ( நெல் வயல்களுக்கு 
அரப்படி ஆவும். 

உரமாகும் ) களைச் செடி . கொளுஞ்சி ஒரு 
கொழிமாங்கல் - பெ. உடைத்துச் சலிக்கும் 

கத்தையாவுமாட்டம் கெடக்குது . 
அளவு மாவுத் தன்மை கொண்ட கல். கொழி கொளுஞ்சித்தும்பி பெ . கொளுஞ்சி 
மாங்கல்லாப் பாத்து எடுத்தா, 

என்னும் களையில் இருக்கும் ( பொன் 
கொழுக்கட்டைப் புல் - பெ . ஒரு வகைப் வண்டு போன்ற ) சிவப்பு நிறத்தில் கறுப்புப் 
புல். கொழக்கட்டைப் புல்லு நெறைய புள்ளிகளை உடைய சிறு வண்டு , 
வளர்ந்திருக்குது . 

கொளுஞ்சித்தும்பி பறக்குது பாரு . 
கொழுந்தனார் - பெ . கணவரின் தம்பி . கொளுவு - பெ . கலப்பையில் நிலத்தைப் 
உங்க கொழுந்தனாரு இருக்கறாரா . 

பிளந்து செல்லும் இரும்பாலான பட்டை . 
கொழுந்தியாள் - பெ . மனைவியின் கலப்பக் கொளுவுல இருக்கற மண்ணத் 
தங்கை. கொழுந்தியா இருக்கற :ஊடாப் பாத்துக் 

தள்ளிவுடுடா . 
கலியாணம் பண்ணோனும் . 

கொறக்குளி - பெ . நீட்ட முடியாமல் 
கொள்ளுப் பட்டாசு - பெ . தனித்தனியாக மடக்கிய நிலையிலேயே வைத்திருக்கும்படி 
சிறுபொட்டுப்போலஇருக்கும் , குழந்தைகள் விரலில் ஏற்படும் பிடிப்பு . கொறக்குளி 
வெடிக்கும் பட்டாசு ( Cap) . புடுச்சுக்கிச்சு . நீட்டவே முடியல . 
கொழந்தைங்களுக்கு கொள்ளுப்பட்டாசு வங்கிக் 

கொறக்கூடை பெ . (தானியம் 
குடுத்தாப் போதும் . 

போன்றவை அள்ளுவதற்கான ) அளவான 
கொள்ளுப்புடி பெ . கொள்ளால் 

கூடை. கொறக்கூடையில கம்பு அள்ளிக்கிட்டுவா . 
செய்யப்பட்ட (உணவில் கலந்து உண்ணும் ) 
பொருள். கொஞ்சம் கொள்ளுப்புடி போடு . 

கொறங்காடு - பெ . பயிர் செய்யாமல் 

போட்டு இறுகிப் போன ( மேய்ச்சலுக்கு 
கொளச்சி பெ . மண்வெட்டியின் 

உதவும் ) நிலம் . கொறங்காட்டுல பில்லு 
மரக்காம்பைச் சுற்றியுள்ள இரும்புப்பூண் . 

நெறையாக் கெடக்குது . 
மமட்டிக் கொளச்சி பெரிசா இருக்குது . 

கொறாத்துக் கிடு (தல் ) - வி. கோழி , ஆடு 
போன்றவை மேயாமல் (நோயால்) குறுகி 
ஒருபுறமாக நிற்றல் : , கோழி ஏனோ 
கொறத்துக்கிடுச்சு . என்னன்னு பாரு . 
கொறை - பெ . தகராறின் காரணமாகப் 
பயன்படுத்தாமல் போட்டு வைத்திருக்கும் 
நிலம் . அந்தக் கொறை ஆருது ? 
கொறைசேறு - பெ . முதல் நாள் நடவு 
முடிந்தபின் அடுத்த முழுநாள் நடவுக்குப் 
போதாத அளவு சேற்றுப் பகுதி உள்ள 
வயல் . “இன்னிக்கிக் கொஞ்ச நேரத்துல ஆயிடும் . 
கொறசேறுதான. 
கொறை ஒழவு - பெ . உழாமல் கெட்டித்துப் 

போன நிலத்தில் செய்யும் உழவு . கொறை 
கோளச்சி 

ஒழவு போட்டு வெச்சிருக்கறம் . 


பன்.. 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .77 
கோட்டை - பெ . கள் , பதநீர் ஆகியவற்றை 
ஊற்றிக் குடிக்கும் வகையில் பனை 
ஒலையில் செய்யப்பட்ட பொருள் . 
மரத்தடியில் கோட்ட கெடக்கும் எடுத்தா. 


கொறைக்கடை - காண்க : கொறக்குளி. 
கொன்னவாக் குருவி - பெ . வாயின் ஓரம் 
லேசாக வெளுத்திருக்கும் ஒரு வகைக் 
குருவி . கொன்னவாக் குருவீங்க போடற சத்தம் 
காதடைக்குது . 
கொன்னவாய் பெ . திக்குவாய் . 
அவனுக்குக் கொஞ்சம் கொன்ன வாய் . 
கொன - பெ. நுனி . கொன நல்ல கூரா இருக்குது 
கொனை ( த்தல் ) வி. உற்சாகத்தில் 
துள்ளுதல். ‘எல்லாக் கொக்கும் கொனக்கதுன்னு 
குருட்டுக் கொக்கும் கொனச்சுதாம். ( பழமொழி) 


கோ 


கோக்காலிப் பலகை - பெ . சுவரில் சிறிது 
உயரத்தில் பொருட்கள் வைப்பதற்காகப் 
பொருத்தப்படும் பலகை . போவுனிய 
கோக்காலிப் பலவ மேல கமுத்து . 


கோட்டை 


கோட்டேர் - காண்க : கொட்டேர் . 


கோடாலிக் கொண்டை - பெ . ஒருபுறமாகச் 
சாய்த்துப்போட்டுக் கொள்ளும் கொண்டை . 
கோடாலிக் கொண்ட போட்டுக்கிட்டுப் போறா , 


mi 


கோடித்துணி பெ . 

புதுத்துணி . 
கோடித்துணிய நனைக்காத கட்டக் கூடாதுடா. 
கோடி - பெ . இறந்தவர்களுக்கு அவரது 
உறவினர்கள் எடுத்துக் கொண்டு வந்து 
போடும் புதுத்துணி . எங்க பாட்டஞ்செத்தப்ப 
பதினஞ்சு கோடி வந்துச்சு. 
கோடு - பெ . 1. கற்களைக் கூட்டிப் பிரித்து 
எண்ணிப் பார்க்கும் ஒரு வகை ஜோசியம் . 
அந்தண்ணன் கோடு பாத்துச் சொல்லுவாரு. 2 . 
கடைசி . அந்தக் கோட்டுல நிக்கறாம் பாரு . 
கோத்துப் போடு ( தல் ) -- வி. கறியை நூலில் 
கோர்த்துக் காய வைத்தல் . கறிய கோத்துப் 
போட்டுக்கிட்டுத்திங்கறான்டா . 


கோக்காலிப் பலகை 


கோசக்காய் - பெ . தர்ப்பூசணிக்காய் . 
வெய்யிலுக்குக் கோசக்கா நல்லது . 


78 . பெருமாள்முருகன் 
கோதானம் - பெ . மாட்டு வண்டியில் 
குப்பை முதலியவை கொண்டு செல்ல ஏற்ற 
வகையில் கூடை போலப் பின்னப்பட்ட 
(நீண்ட அரை உருளை வடிவிலான ) 
சாதனம் . கோதானத்த வண்டீல போடு . 
மண்ணள்ளப் போவோனும் .. 


கோதானம் 


கோது - வி. சீவு. வாய்க்கால கோதி உடு . 
கோது பெ . புளியில் இருக்கும் 
நார்ப்பகுதி . ‘புளில் இன்னம் கோது எடுக்கலியா ? 
கோதும்பி - பெ . கடித்தால் மனிதர் 
இறந்துவிடுமளவு மிகுந்த விஷம்கொண்ட 
பின்பக்கம் மஞ்சள் நிறமுடைய கருவண்டு . 
கோதும்பிகடிச்சா செத்தே போயிருவாங்க . 
கோதும்பிச்சரம் - பெ . கழுத்தில் அணியும் 
அணிகலன் . அந்தக் கோதும்பிச்சரம் புதுசா . 
கோந்தாளை பெ . நுனிக்கரும்பு. 
கோந்தாளய வெட்டி எறிஞ்சிடு . 
கோபுரப் பூடு - பெ. சிறு கோபுரம் போன்ற 
வடிவுடைய பூண்டு . கோபுரப்பூட்ட வெட்டி 
எறி . 
கோம்பு பெ . சுரை , பூசணி முதலிய 
காய்களின் காம்பு . சொரக்காய்க்குக் கோம்ப 
அரிஞ்சு வெச்சிரு. அப்பத்தான் முத்தாது . 
கோம்பை - பெ . மாட்டு மல் . கொஞ்சம் 
கோம்பை புடிச்சாந்து தொளிக்கோனும் . 


கோம்பைச் சுவர் - பெ . வீட்டின் அகலப் 
பகுதியில் முக்கோண வடிவில் வைக்கும் 
சுவர் . கோம்பச் செவுத்துக்குச் சுண்ணாம்பு பூசு. 
கோம்பை நாய் - பெ. உயரமான கால்கள் 
உடைய ஒருவகை நாய் . கோம்ப நாய் எங்கூட்ல 
இருக்குது. 
கோயக்கீரை - பெ . கீரை வகைகளில் ஒன்று. 
கோயக்கீரை பொறிச்சாந்திருக்கறான் . 
கோயிலில் விழு ( தல் ) - வி . திருட்டுப் 
போன பொருளுக்காகவோ பிற 
காரணங்களுக்காகவோ கோயில் வாசலில் 
விழுந்து 

முறையீடு செய்தல் 
( சம்பந்தப்பட்டவர்களைத் தெய்வம் 
கொன்றுவிடும் என்று நம்பிக்கை ). அவ 
போயி கோயில்ல உழுந்திட்டா . 
கோரி - பெ . மூடுபனி , மேகமூட்டம் . 
இன்னிக்கி ஒரே கோரியா இருக்குது . 
கோரை பெ . சிறு கிழங்கு இருக்கும் 
ஒருவகைப் புல் . கோரை ஏறிப்போச்சு. 
கோரைக்கிழங்கு - பெ. கோரைப் புல்லில் 
காணப்படும் சிறு கிழங்கு . கோரைக் கிழங்கு 
புடுங்குனாத் திங்கலாம் . 
கோவாழை - பெ . நீர்ப் பகுதியில் வளரும் 
( ஆகாயத் தாமரை போன்ற ) களைத் 
தாவரம் . கோவாழநெறஞ்சி கெடக்குது . 
கோளாறு பெ . 

செயலை 
எளிமையாகச் செய்யும் வழி . எதாச்சும் நல்ல 
கோளாறாச் சொல்லு . 
கோழிக்கூண்டு - பெ. ஓலை வேயப்பட்ட 
( குடிசை போன்ற ) கோழி அடையும் கூண்டு . 
கோழிக்கூண்டுல பீசேந்து போச்சு. கூட்டோனும். 
கோழை - பெ. 1. பிறந்த குட்டி , கன்றுகளின் 
மேலிருக்கும் பசை போன்ற பொருள் . 
கோழய நக்கினாத்தான குட்டி எந்திரிக்கும் . 
2. கரும்புப் பாகு காய்ச்சுகையில் மேல் 
மிதக்கும் கழிவுப் பொருள். கோழய அள்ளி 
எறி . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 79 
சங்கடை - பெ . குழந்தைக்குப் பால் 
வார்க்கும் சங்கு போன்ற பாத்திரம் . பிள்ளக்கி 
ரண்டு சங்கட பாலு எச்சா ஊத்து . 


கோனக்கிளி 

பெ . குழந்தைகள் 
சிணுங்கலோடு கொள்ளும் கோபம் . அவன் 
கோனக்கிளி போட்டுக்கிட்டான். 
கோனப்புளிய மரம் - பெ . கொடுக்காப்புளி 
எனப்படும் மரம் . “கோனப்புளிய மரத்துல காய் 
நெறைய இருக்குது . 
கோனவாக்கு பெ . 

தலையின் 
பக்கவாட்டில் எடுக்கும் வகிடு. கோனவாக்கு 
எடுத்துத்தல சீவு . 
கோனா - பெ . எருமைக்கிடா. எருமக்கிக் 
கோனா சேத்திக்கிட்டு வா . 
கோனை - பெ . வளைவு . தடம் நேராவே 
இல்ல. கோன கோனயாப் போவுது . 


சங்கடை 


சக்கு பெ . வண்டிச் சக்கரத்திற்கும் 
அச்சுக்கும் இடையில் இருக்கும் வாசர் 
போன்ற பொருள். சக்குத் தேஞ்சு போச்சு . 
மாத்தோனும் . 


சங்கமுள் பெ . புதர்ச்செடியாக 
வேலிகளில் இருக்கும் முள் செடி . சங்க முள்ளு 
கையில் குத்திருச்சு. 
சங்காயம் - பெ . நெல் தூற்றுகையில் 
சிறிதளவு நல்ல நெல்லும் கூளமும் கலந்து 
விழும் பாளை ( கருக்காய் ) . இதென்ன 
சங்காயம் இவ்வளவு சேந்திருக்குது . 
சங்கிலி - பெ. கதவை நாதாங்கியில் மாட்ட 
உதவும் இரும்பு வளையம் . கதவச் சங்கிலி 
போட்டயா பாரு . 
சங்கு ( தல் ) வி . வேலை செய்து 
களைத்தல். நாள் முழுசுனாலும் சங்காத வேல 
செய்வான் . 

ஆள் சங்கீட்டான் . 
சட்டமாடு - பெ . இரண்டு மூன்று நிறங்கள் 
கலந்திருக்கும் மாடு . சட்டமாட்டப் புடுச்சுக் 
கட்டு . 


சக்கு 


சக்வாரெட்டு - பெ . சிக்கலான சூழல் . 
ஊட்டுல ஒரே சக்வாரெட்டா இருக்குது . 
சங்கட்டம் - பெ . நோய் முற்றி உயிர் 
போகும் நிலையில் இருத்தல். அவுங்கப்பன் 
சங்கட்டமாக்கெடக்கறாரு. போய்ப் பாக்கப் போறம் . 


சட்டு - பெ . கிணறு வெட்டும்போது நீர் 
இருப்பதை உறுதிப்படுத்தக் கிடைக்கும் 
மண் . சட்டுக் கெடச்சிருச்சு . இன்னமே தண்ணி 
வந்திரும் . 
சட்டை - பெ . காய்ந்த மஞ்சளின் நூறு கிலோ 
அளவு . தோட்டத்துல மஞ்சள் நூறு சட்டையாச்சு . 
சடவு - பெ . சலிப்பாக இருத்தல் ( போர் 
அடித்தல் ). என்னமோ ஒரே சடவா இருக்குது , 
எங்காச்சும் போலாமா . 


வலி . 


80. பெருமாள்முருகன் 
சடி ( தல் ) - வி . மரத்தில் காய்கள் ஒன்றன் சந்துப்பல் - பெ . பற்களுக்கு இடையே 
மேல் ஒன்றாகக் குலை குலையாகச் சரிந்து 

இடைவெளி 

கொண்ட பல்வரிசை . 
கிடத்தல் . அந்த மரத்துல நொங்கு சடிஞ்சு மாப்பிள்ளைக்கு ஒரே சந்துப்பல்லா இருக்குது . 
கெடக்குது . 

சந்துப்பல்லன் - பெ. பற்களுக்கு இடையே 
சண்டிவலி - பெ . தொடங்கியது முதல் இடைவெளி உடைய பல்வரிசையைக் 
சிறிதாக இருந்து கொண்டேயிருக்கும் கொண்டவன் . அந்தச் சந்துப்பல்லனோட 
பிரசவ 

இப்பத்தான் சண்டிவலி எப்பப்பாரு ஒரே சண்டதான் . 
கண்டிருக்குது . கொழந்த பொறக்க இன்னம் 

சந்துப்பல்லி 

பெ . நிறைய 
நேரமாவும் 

இடைவெளியைக் கொண்ட பல்வரிசையை 
சத்துமானம் - பெ . சக்தி; பலம் . ஒடம்புல உடையவள் . அந்தச் சந்துப்பல்லிதான் குசலம் 
சத்துமானம் கொறச்சலா இருக்குது . 

வெச்சிருப்பா . 
சந்தவக்கட்டை பெ . இடியாப்பம் சப்பட்டை - பெ . தட்டை வடிவம் , கல்லு 
( சந்தவம் ) பிழியும் எந்திரத்தின் மேல் சப்பட்டையா இருந்தா உட்காரலாம் . 
பகுதிக் கட்டை . சந்தவக் கட்டைய நல்லா 

சப்பா பெ . குறிகள் பொறித்துக் 
அழுத்து. 

காவலுக்காக வைக்கப்படும் பலகை . சப்பாவ 
சந்தவம் - பெ . இடியாப்பம் ; வேக வைத்த எங்க வெச்சிருக்கற கண்ணுக்கே தெரீலே . 
அரிசி மாவு உருண்டையை எந்திரத்தில் சப்பாப் பலகை - காண்க : சப்பா . 
போட்டுப் பிழிந்தெடுக்கும் உணவுப் 

சப்பை - பெ . 1. தட்டை வடிவம் . நல்ல 
பொருள் . சந்தவம் நெரிக்கிறவ சமுத்தாளி. 
( பழமொழி ) 

சப்பயாப் பாத்துக் கல்லெடுத்தா. 2. தொடைப் 

பகுதி . பாட்டிக்குக் கீழ உழுந்து சப்ப நழுவீருச்சு. 
சந்தவ மரம் - பெ . இடியாப்பம் (சந்தவம் ) 
பிழியும் எந்திரம் . சந்தவ மரம் ஊங்கூட்ல 

சப்பைக்கல் - பெ . தட்டை வடிவிலான கல் , 
இருக்குதா . 

நல்லா சப்பக் கல்லா எடுத்துப் போடு உக்கோரலாம் . 
சப்பைக்கறி பெ . தொடைக்கறி , 
( வேண்டுதலுக்காகச் சாமிக்கு வெட்டும் 
கிடாக்கறியில் தொடைக்கறியை 
மறுநாளுக்காக எடுத்து வைப்பர்). கொஞ்சம் 
சப்பக்கறி எடுத்து வெச்சிருக்கறன் . 
சம்படம் - பெ . குழாய் வடிவிலான 
மூடியுடன் கூடிய பாத்திரம் . சம்படம் அங்க 
இருக்குதா பாரேன். 


சந்தவ மரம் 


சம்படம் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி 81 
சம்பல் - பெ . சகாயம் ; விலைக்குறைவு . சருவம் - பெ . பொங்கல் வைப்பதற்கான 
இந்த வாரம் சந்தையில வெங்காயம் சம்பலா பித்தளைப் பானை. சருவத்துல பொங்க வெச்சா 
வித்துது . 

நல்லாப்பொங்கும் . 
சம்பு - பெ . நீர் ஓடும் பகுதியில் வளரும் ஒரு 

சல்லை - பெ . கத்தி அல்லது கொக்கி கட்டிய 
வகைக் கோரைப்புல் ( வீடு வேய்வதற்குப் 

தழை ஒடிக்கப் பயன்படும் பெரிய மூங்கில் 
பயன்படும் ). சம்பு அறுத்துப் போட்டாக் காயும். 

அல்லது தடி . சல்லய எடுத்தா ஆட்டுக்குத் தழ 
ஊட்டுமேல போடலாம் . 

ஒடிச்சுப் போடலாம் . 2. கரும்புத் தட்டை : நாலு 
சம்மணங்கால் - பெ . கால்களை மடித்து சல்ல கரும்பு வாங்கியா . 3. தொந்தரவு . 
ஒன்றுக்குள் ஒன்றைச் செருகி உட்காரும் இதோட சல்ல தாங்க முடியில . 
நிலை ; அட்டணங்கால் . சம்மணங்கால் 

சல்லக்கத்தி - பெ . ஆடுகளுக்கு இலை, 
போடறதுக்கு கால் மடிய மாட்டீங்குது . 

தழை ஒடித்துப்போடும் மூங்கில் ( அல்லது 
சம்மணம் - காண்க : சம்மணங்கால் . 

கோலில் ) கட்டப்பட்டிருக்கும் கத்தி . 
சமுத்தாளி - பெ . பலமுள்ளவள் / ன். ‘சத்துவ சல்லக்கத்திய கம்பிபோட்டு நல்லாக் கட்டு . 
நெரிக்கறவ சமுதாளி - பழமொழி . 

சல்லக்கொக்கி - பெ . ஆடுகளுக்கு இலை , 
சமுத்து - பெ . பலம் . வேல செய்யறதுக்குச் தழை ஓடித்துப்போடும் மூங்கிலில் (அல்லது 
சமுத்து வேணுமில்ல. நல்லாச் சாப்புடு . 

கோலில் ) மாட்டப்பட்டிருக்கும் கொக்கி . 
சயனம் பெ . சகுனம் . கலியாணக் 

சல்லக்கொக்கி கழகண்டு போச்சு. நல்லாப் போடு . 
காரியத்துக்குப் போறவுங்க சயனம் பாக்காத சலகை - பெ . முப்பது வள்ளம் கொண்ட 
போலாமா . 

நெல் அளவு . நெல் எத்தன சலகையாச்சு . 
சரடு - பெ . பதக்கம் வைத்துக் கழுத்தோடு சலகையெருது பெ . பொங்கலின் 
ஒட்டியிருக்கும்படி பெண்கள் அணியும் 

போதான பூ நோன்புக்குப் பின் 
நகை . அந்தப் பாட்டி இன்னஞ் சரடு 

ஜல்லிக்கட்டுப் போல ஓடவிடும் மாடு . 
போட்டிருக்குது. 

அந்தச் சலகயெருது என்னமா ஓடுது . 
சரம் - பெ . தொண்டையின் உட்பகுதி . 

சலதாரை பெ . வீட்டுக்குள்ளிருந்து 
சரமெல்லாம் ஒனந்துபோச்சு . 

கழிவுநீர் வெளியேற வைக்கும் சிறுதுளை. 
சரல் - பெ . பாகற்கொடி முதலிய கொடி சலதாரய அடச்சுவெய்யி . பூச்சி பொட்டு வந்தரப் 
வகைகள் படருவதற்காக நடப்படும் போவுது 
( முட்கள் , கணுகள் உள்ள ) கோல் . பாகச் 

சலம் - பெ . கிணற்றில் நீர் ஊற்று வரும் 
செடிக்குச் சரல் நடு. 

இடம். எங்க கெணத்துல ரண்டு சலம் வருது 
சரளை பெ . சல்லிக் 

கற்கள் 
நிறைந்திருக்கும் நிலம் . அந்த நிலம் சரள , ஆரு 

சலவாதி 

பெ . நீராகக் கழியும் 
ஓட்டுவா. 

வயிற்றெடுப்பு ; மலம் கழிக்கும் செயல் . 

சலவாதிக்குப் போயிட்டு வந்தேன் . 
சரளைக்கல் - பெ . விரைவில் உடையாத 
சிறுகல் . அந்தக் காட்டுல சரளக்கல்லா கெடக்குது . 

சலவாய் - பெ . எச்சில் ஒழுக்கு . இந்தக் 

கொழந்தக்கு இப்பிடிச் சலவாய்வருது . 
சருவச்சட்டி - காண்க : அரிக்கஞ்சட்டி , 

சலி( த்தல் ) - வி. குழம்பு , ரசம் போன்றவை 
சரவடை - பெ . சார்பு . மூஞ்சியப் பாத்தா 

கெட்டுப் போதல் . தேங்கா போட்டாக் கொழம்பு 
அவுங்க சரவடையாத்தான் தெரியுது . 


கூறும் 


சாக்காடு - பெ . ஒன்றிலிருந்து தப்பித்துக் 
கொள்ளக் 

( பொருந்தாத , 
மேலோட்டமான ) காரணம் ; சாக்கு . மழ 
வந்திடுச்சிங்கறது அவங்களுக்கு சாக்காடாப் 
போச்சு , ) 


82 . பெருமாள்முருகன் 
சலிச்சுப் போயிடும் . 
சலுவு - பெ . பயிர் நடவு முடிந்து மூன்று 
நாட்கள் வாடவிட்டபின் பாய்ச்சப்படும் 
முதல் நீர். பயிருக்குச் சலுவு கட்டோனும் . 
சலுவுதண்ணி - காண்க : சலுவு . 
சவாரித்தப்பை - பெ . சவாரி வண்டியில் 
ஆள் உட்காரப் போடப்படும் பலகை . 
சவாரித் தப்பமேல உக்கோந்துக்கோ . 
சவாரி 

பயணம் 
போவதற்கான மூடாக்குப் போடப்பட்ட 
வண்டி. சவாரி வண்டி அப்பெல்லாம் நெறய 
இருக்கும் . 
சள்ளக்கூடை - பெ . அறுவடை செய்த 
தானியக் கதிர்களை நிறைத்து எடுத்துச் 
செல்வதற்கான பெரிய கூடை . உங்கூட்ல 
சள்ளக்கூட இருந்தாக் குடு . 
சன்னக்கோல் - காண்க . சன்னக்கட்டை . 


வண்டி 


பெ . 


சாக்கு - பெ . கோணிப்பை ; மூட்டை , 
கடலக்கா எத்தன சாக்கு ஆச்சு . 
சாக்குருவி - பெ . நடு இரவில் கத்திப் 
போகும் குருவி ( இதுபோகும் திசையில் 
சாவு நடக்கும் என்பது நம்பிக்கை) . ராத்திரி 
கெழக்குப் பக்கமா சாக்குருவி கத்திட்டுப் போச்சு . 
சாங்கியம் - பெ . சடங்கு. கலியாணத்துல 
அளவத்த சாங்கியம் இருக்குதப்பா. 
சாஞ்சோறு - பெ . குழம்போடு சேர்த்துப் 
பிசைந்த உணவு . இன்னக்கி உங்கூட்டுல 
சாஞ்சோறா கரச்சோறா? 
சாட்டு - வி. 1. பொது நிகழ்ச்சி ஒன்றைப் 
பறை அறைந்தோ வேறு வகையிலோ 
ஊராருக்கு அறிவித்தல் . கோயில் திருநா 
சாட்டியாச்சு. 2. வேலைக்கு ஆள் நியமித்தல் . 
அந்த வேலைக்கு அவனைச் சாட்டி உட்டுட்டன் . 
சாடு - பெ . குதி ; தாண்டு. ஒரே சாடா அந்தப் 
பக்கம் போயிட்டான் . 


சாடு - பெ . 1. புளி, மஞ்சள் ஆகியவற்றின் 
அளவுப் பெயர் ; ஏழரைவள்ளம் கொண்டது 
சாடு . புளி எத்தன சாடு ஆவும் . 2. புளி, மஞ்சள் 
ஆகியவற்றை அளப்பதற்கான மூங்கிலால் 
பின்னப்பட்ட பெரிய கூடை ; இதுவும் 
ஏழரை வள்ளம் பிடிக்கும் . அந்தப் பக்கந்தான் 
சாடு கவுத்தியிருக்குது . 
சாணி - பெ . மாட்டு மலம்; சாணம் . சாணி 
அள்ளிக் கொட்டியாச்சா ? 
சாணித்துணி பெ . சாணிக்கரைசலில் 
நனைத்து எடுத்து வழிக்க ( துடைக்கப் ) 
பயன்படுத்தும் துணி. சாணித்துணிய நல்லா 
நனச்சுத் தொடை 


சன்னக்கோல் 


க 


சாக்கனாக்கடை - பெ . சாராயக் கடைக்கு 
அருகிலோ அதனுள்ளோ வைக்கப்படும் 
உணவுக் 

அவங்க 
சாக்கனாக்கடை வெச்சிருக்கறாங்க . 


அசைவ 


கடை . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 83 
சாணிப்புல் - பெ . நிலத்தில் அப்பிப்படரும் 
அடர்த்தியான புல் . சாணிப்புல்லு வளந்து 
கெடக்குது . மாட்ட உட்டா நல்லாக்கரளும் . 
சாணிப்புழு - பெ . காண்க : குப்பப்புழு . 
சாணிப்பூரான் - பெ. காய்ந்த சாணத்திற்கு 
அடியில் ( பெரும்பாலும் ) வசிக்கும் பூரான் . 
சாணிப்பூரான் கடிச்சிரப்போவுது . தூரவா . 
சாணிப்பொணம் - பெ . சாணிப்பிணம் . 
ஒரே இடத்தில் எப்போதும் உட்கார்ந்து 
கொண்டோ, படுத்துக் கொண்டே இருக்கும் 
சோம்பேறியைக் குறிக்கும் திட்டுச்சொல் . 
‘ அந்தச் சாணிப்பொணம் திண்ணையிலதான் 
கெடக்கும் . 

சாய்திண்ணை 
சாணை - பெ . கோயில் திருவிழாவில் 

சாரமண் - பெ . சோப்புக்குப் பதிலாக 
எடுத்துச் செல்லும் மாவிளக்குக்காகப் 

வண்ணார் துணி துவைக்கப் பயன்படுத்தும் 
பிடித்து வைக்கப்படும் மாவு . சாணை புடிச்சு 

மண் . 

சாரமண்ணு எங்க போயிக் 
வச்சுட்டு அப்புறம் மாவத் திங்கக் குடு . 

கொண்டாருவீங்க . 
சாப்பல் - வி.அ. சாய்வு . போர் கொஞ்சம் 
சாப்பலா இருக்குது. 

சாரணை - பெ . படரும் ஒருவகைக் களை . 

( இதைக் கீரையாகவும் பயன்படுத்துவர்) . 
சாப்பு - பெ . வீட்டை ஒட்டிப் பக்கவாட்டில் காட்டுல சாரணை ஏறிப்போய்க் கெடக்குது. 
சாய்வாகக் கூரை அமைக்கப்பட்டுள்ள பகுதி 
( இது சில்லரைச் சாமான்கள் போட்டு 

சாரணைப்புழு - பெ . சாரணை என்னும் 
வைக்கவோ மாடுகளுக்குத் தேவையான 

களைச் 

செடியில் இருக்கும் புழு . 
பொருட்கள் வைக்கவோ பயன்படும் ) . 

சாரணப்புழுவு உழுந்து காடே மொட்டயாயிடுச்சு. 
இந்தப் பக்கம் ஒரு சாப்புப் போட்டாத்தான் நல்லது . 

சால் - பெ . விதையைக் கையிலெடுத்து 
சாப்பை பெ . பெண்கள் போடும் ஏருக்குப் பின்னால் போட்டுச் செல்லும் 
ஒருவகைக் கொண்டை. மயிரச் சுருட்டிச் சாப்ப 

வரிசை . இன்னும் ஒரு சால் பாக்கியிருக்குது . 
போடு. 

சால்ப்பறி - பெ . ஏற்றத்தில் நீர் அள்ளிவரும் 
சாமிசாட்டு வி . கோயில் திருவிழா 

மிகப்பெரிய , இரும்பினால் ஆன சால் 
தொடங்குதல் . எங்க ஊர்ல போனவாரம் ( பை ) . சால்ப்பறி அவுங்ககிட்ட இருக்குது . 
சாமிசாட்டுனாங்க. 

சால்போடுதல் - வி. உழுது செல்லும் ஏரின் 
சாய்திண்ணை - பெ . படுத்துக் கொள்ள பின்னால் விதையை வரிசையாகப் 
வசதியாக ஒருபுறம் தலையணை போன்ற போட்டுக் கொண்டே செல்லுதல் . 
திண்டு வைத்துக் கட்டப்பட்டிருக்கும் கல்லப்பருப்புசால்போடப் போவோனும் . 
திண்ணை . எந்நேரமும் அவனுக்குச் 
சாய்திண்ணையிலதான் கெடக்க . 

சால்விடுதல் - காண்க: சால்போடுதல் . 


84 . பெருமாள்முருகன் 
சாலக்கம் பெ . திமிர் நிறைந்த 
ஏமாற்றுச்செயல் . இந்த சாலக்கமெல்லாம் 
எங்கிட்ட வெச்சுக்காத . 


சாலாக்கம் - காண்க : சாலக்கம் . 


சாலாணி - பெ . நீர் நிறைத்து வைக்கும் 
பெரிய தவலையைத் ( சாலு ) தாங்கி நிற்க 
மரத்தால் செய்யப்பட்ட உயரமான தாங்கி 
( ஸ்டேண்ட் ). சாலாணிய செவுத்தோரமாத் 
தள்ளிப்போடு . 


சாவக்கட்டு பெ . பந்தயக் கோழிச் 
சண்டை . சாவக்கட்டுப்பாக்கப் போறம் . 
சாவகாசம் - பெ . சகவாசம் . அவனோட 
சாவகாசமே வெச்சுக்கக் கூடாது . 
சாவட்ட ஈர் - பெ . எடுத்து நசுக்கினாலும் 
சாகாத , வெண்ணிறத்தில் மிகச் சிறிதாக 
மயிரோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் இளம் 
பருவம் . பேன் கோதுனாலும் வரமாட்டீங்குது . 
சாவட்ட ஈராப் புடிச்சிருக்குது . 
சாவடி 

பெ . ( பேருந்து நிறுத்தம் . 
மணியக்காரர் அலுவலம் , ஊர்க்கூட்டம் 
நடக்கும் 

டம் போன்ற ) பொது இடம் . 
சாவடியில என்ன இன்னைக்கு இத்தன கூட்டம் .. 

பெ . பாளையாகிப் போன 
நெற்கதிர் . " வௌச்சலு ஒண்ணுமில்ல சாவையாப் 
போச்சு . 
சாளேசரம் - பெ . பார்வைக் குறைபாடு . 
பாட்டிக்குக் கண்ணுல சாளேசரம் வந்திருச்சு . 
சாளை - பெ . துணைப் பயன்பாட்டிற்காக 
அமைக்கப்படும் கொட்டகை; சிறுவீடு ; 
குடிசை. மம்மட்டி சாளையில கெடக்கும் பாரு . 
சாறு - பெ . குழம்பு . இன்னக்கி உங்கூட்டுல 
என்ன சாறு ? 
சாறு வடிதல் - பெ. முகத்தில் அழுக்கோடு 
சேர்ந்து வேர்வை வடிந்திருத்தல் . அவனோட 
மூஞ்சியில சாறு வடிஞ்சுக்கிட்டுக் கெடக்குது . . 


சாவை 


சாலாணி 


சி 


சாலு - பெ . 1. நீர் நிறைத்து வைக்கும் பெரிய 
தவலை . சாலுல தண்ணி ஊத்தி வையி . 2. 
தானியங்கள் நிறைத்து வைக்கும் மண்ணால் 
ஆன மிகப்பெரிய மிடா. ‘சாலு நெறயண கம்பு 
இருக்குது . 
சாலுக்குழி - பெ . மிகப்பெரிய மிடாவான 
சாலில் தண்ணீர் நிரப்பி ஆடாமல் 
வைப்பதற்காகச் சிறிது உயர்ந்த மேடையில் 
அமைக்கப்படும் சிறுகுழி . சாலுக்குழியில 
தண்ணி வடிஞ்சு கெடக்குது . 
சாலுக்குழித் தண்ணீர் - பெ . சாலில் 
தண்ணீர் எடுக்கும் போது வடிந்து 
சாலுக்குழியில் தேங்கி நிற்கும் தண்ணீர் . 
இதைக் குழந்தைகள் குடித்தால் நெஞ்சு 
உரம்பெறும் என்பது நம்பிக்கை . சாலுக்குழித் 
தண்ணியப் பையனுக்கு குடுக்கறதுதான . 


பெ . 


சிக்கு 

1 . எண்ணெய் 
கெட்டுப்போனதால் வரும் நாற்றம் . இது 
சிக்கு புடுச்ச எண்ணெய் . 2. தலை மயிர் 
ஒன்றோடு ஒன்று சேர்ந்து முறுக்கிக் 
கொள்ளுதல் . மயிரு சிக்கு உழுந்திருச்சு . 
சிக்கு ( தல் ) - வி . 1. மாட்டிக் கொள்ளுதல் . 
ஆளு வசமாச் சிக்கிக்கிட்டான் . 2. கிடைத்தல் , 
மைகோதியத் தேடித்தேடி இப்பத்தான் சிக்குச்சு . 


பெ.அ. 


* 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 85 
சிங்கலாட்டம் - பெ . தீச்செயல். அவம் பண்ற சிம்பு - பெ . 1. பட்டிக்குடிசை , குடிசை 
சிங்கலாட்டம் ஆருக்குத் தெரியாத கெடக்குது . போன்றவற்றில் மேல்பகுதியில் 
சிட்டாள் - பெ . வேலைக்கு உதவி செய்யும் 

கட்டப்பயன்படும் வளைதல் தன்மையுடைய 
சிறுவன் / சிறுமி . எட்டாளு வேலய ஒரு சிட்டாளு 

சிறுகுச்சி . இன்னம் ரண்டு சிம்புவெச்சு நல்லாக் 
செய்யுமாம் . (பழமொழி ) 

கட்டு, 2. புகையிலைக் கொழுந்து , ஒரு சிம்பு 

கிள்ளிக்குடு. 
சிட்டி மூங்கில் - பெ . கனமும் வலுவும் 

சிறுவத்து 

குட்டையான 
கொண்ட மூங்கில் . சிட்டி மூங்கலாப் பாத்துக் 

கால்களையுடைய ( கோழி ) . சிறுவத்துக் 
கூரைக்குப் போடு . 

கோழியாப்போச்சு. 
சித்த - பெ.அ. சிறிது . “சித்த நேரம் பொறுடா . 

சில் - பெ . கருப்பட்டி எண்ணிக்கையில் 
சித்தாலச் சுவர் - பெ . சுற்றுச் சுவர் ஒன்று . கருப்பட்டி ஒரு சில் எவ்வளவு . 
( காம்பவுண்ட் சுவர் ) . சித்தாலச் செவரு 

சில்லாந்தட்டியா பெ . அ . காண்க : 
கட்டீட்டாத்தான் ஊடு அந்துசா இருக்கும் . 

ஓடுஞ்சுளுவா . 
சில்லி மூஞ்சி - பெ. கோபமும் எரிச்சலும் 
வெளிப்படும் முகம் . எதுக்கெடுத்தாலும்இப்படி 
சில்லி மூஞ்சியக் காட்டாத . 
சிலுப்பு ( தல் ) - வி . ( தயிர் கடைதல், உடலை 
ஆட்டுதல் போன்ற பொருளில் வரும் ) 
அசைத்தல் . “மோர் சிலுப்பீட்டியா. உடம்ப இந்தச் 
சிலுப்புச்சிலுப்பறா. 
சிலுவாடு - பெ . இனாம் . நோம்பீன்னாப் 
போதும் . இந்த ஆளுவ சிலுவாட்டுக்கு 
வந்தர்றானுவ . 
சிவனை - பெ . (குருவி போன்ற மிகச் ) சிறு 

பறவைகள். ‘சிவனரவுசே பொறுக்க முடியல . 
சித்தாலச் சுவர் 

சிறுசெலவு - பெ . கடுகு , சீரகம் , மிளகு 
முதலிய சமையலுக்கான சிறு பொருட்கள் . 

சந்தைக்குப் போனா சிறு செலவாச்சும் வாங்கிட்டு 
சிந்து கள்ளன் - பெ . ஒன்றும் தெரியாதவன் 

வரலாம் . 
போல் நடிக்கும் விபரமானவன் . இவன் 
ஒன்னுந் தெரியாத சிந்து கள்ளன்டா . 

சிறுநாக்கு - பெ . தொண்டைப் பகுதியில் 

நாக்கு போல் சிறிதாக இருக்கும் பகுதி . 
சிந்துகள்ளி - பெ . ஒன்றும் தெரியாதவள் சிறுநாக்கு வளந்திடுச்சாட்டம் இருக்குது. தொண்ட 
போல் நடிக்கும் விபரமறிந்த பெண் . 

வலிக்குது . 
அட்டா... சிந்து கள்ளிக்கு ஒண்ணுந் தெரியாது போ . 

சிறுமைக்கூத்து - பெ . நான்கைந்து பேர் 
சிம்பு(தல் ) - வி. கோபத்தில் அதிரக் சேர்ந்து கலகலப்பாகப் பேசும் சிரிப்புப் 
கத்துதல் . இப்ப என்ன நடந்திருச்சு , இப்படிச் 

பேச்சு . அவங்கெல்லாம் சேந்துட்டா ஒரே சிறுமக் 
சிம்பற . 

கூத்துத்தாம்போ. 


86 . பெருமாள்முருகன் 
சின்னப்படு ( தல் ) - வி. தொடர்ச்சியாகத் 

சீமாரு பெ . வீடு சுத்தம் செய்யும் 
துன்பப்படுதல். இவனக் கட்டிக்கிட்டு போதும் துடைப்பம். அந்தச் சீமாத்த எடுத்துக் கூட்டு . 
போதுங்கிற அளவுக்குச் சின்னப்பட்டாச்சு. 

சீமக்கருவை - பெ . வெளிநாட்டிலிருந்து 
சின்னரேசு - வி.அ. மிக எளிதில் . அவங்க 

கொண்டு வரப்பட்ட விறகுக்குப் பயன்படும் 
சின்னரேசுல உடமாட்டாங்க . 

மரம் ; வேலிக்கருவை . ‘சீமக்கருவேல மரத்த 

வெட்டி எறி . 
சின்னாளு - காண்க : சிட்டாள் . 

சீமச்சாராயம் - பெ . வெளிநாட்டு மதுபான 
சினுக்கு பெ . நூலோ கயிறோ 

வகை . கையில காசிருந்தா சீமச்சாரயம் 
பிரித்தெடுக்க 

முடியாதபடி 

குடிக்கலாம் . 
மாட்டிக்கொள்ளும் சிக்கல் . சினுக்கு 
உழுந்திருச்சு எடுக்கமுடியமாட்டீங்குது . 

சீமநாய் - பெ . வெளிநாட்டு நாய் வகை ; 

சீமை நாய் . "சீமநாய வளத்தரதுன்னா சும்மாவா . 
சீக்காடி - பெ . கொசு . மழகாலத்துல சீக்காடி 

சீமமாடு - பெ . வெளிநாட்டு மாட்டுவகை; 
எங்கிருந்து தான் வருமோ. 

சீமை மாடு, "சீமமாடு வெய்யிலுக்குத் தாங்காது . 
சீடை - பெ . உழும் முன் நிலத்தைப் 

சீமெண்ணெய் - பெ . மண்ணெண்ணெய் . 
பண்படுத்தப் பாய்ச்சும் நீர். நேத்தே சீட . 

கூப்பன் கடையில சீமெண்ண ஊத்தறாங்களா . 
பாச்சாச்சு . 

சீமெண்ணெப்பூடு - பெ . ஆடுகள் தின்னும் 
சீத்தக்கொடி - பெ . ஒரு வகைக் கொடி , 

ஒருவகைப் பூண்டு. சீமெண்ணெப் பூட்டுல உடு. 
காட்டுல சீத்தக்கொடி படந்து கெடக்குது . 

மேயட்டும் . 
சீதளம் - பெ . மரப் பொந்துகளில் வாழும் 

சீர் - பெ . பனைமரத்தில் முதலாவதாக வரும் 
வெண்மை நிறம் கொண்ட ஒருவகை பாளை. ‘ ரண்டு பனையில சீர் வந்திருக்குது . 
எட்டுக்கால் விஷப் பூச்சி . “சீதளம் தீண்டுனா 
நொங்கும் நுரையும் தள்ளி செத்துருவோம்டா . 

சீரணம் - பெ. மரத்தில் துளையிட உதவும் 

கருவி . சீரணத்த எடுத்தா. இதுல ஒரு ஓட்ட 
சீந்து ( தல் ) - வி . கண்டு கொள்ளுதல் . 

போடோணும் . 
என்னய எந்த நாயி சீந்துது . 

சீரழி ( தல் ) வி. சிறப்புக் கெட்டுத் 
சீப்படு ( தல் ) - வி. அளவற்ற துன்பங்கள் துன்பப்படுதல் . அவனோட எத்தன நாளக்கிச் 
அனுபவித்தல் . இன்னம் எத்தன காலத்துக்கு சீரழியறது . 
இப்பிடிச் சீப்படோனுமோ . 

சீராட்டுதல் வி . குழந்தை அல்லது 
சீம்பு - பெ . 1. மாடு, எருமை முதலியவை உறவினர் மீது அதிக அன்பினால் மிகச் 
ஈன்றவுடன் வரும் பாலைக் கறந்து , சிறப்பாகக் கவனித்துக் கொள்ளுதல் . 
இனிப்புப் பொருட்கள் சேர்த்து கொழந்தயச் சீராட்டாம கெழவியவா சீராட்டு 
வேகவைத்துப் பெறப்படும் பண்டம் . மாடு வாங்க . 
கன்னு போட்டிருக்குது . சீம்பு தின்னு பாருங்க . 2. 

சீராடுதல் - வி . கணவன் மனைவிக்குள் 
முளைப்பு வந்த பனங்கொட்டையின் 
உள்ளிருக்கும் (தின்னப் பயன்படும் ) மாவுப் 

வரும் சண்டையாலோ உறவினர்களுக்குள் 

வரும் சண்டையாலோ கோபித்துக் 
பொருள் . ‘ரண்டு பனங்கொட்ட புடுங்கியா. சீம்பு 

கொண்டு பேசாமல் இருத்தல் (பெண்கள் 
திங்கலாம் . 

தாய் வீட்டுக்குப் போய்விடுவதும் உண்டு) . 


சட்டி . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 87 
ஏண்டா உம் பொண்டாட்டி சீராடிக்கிட்டுப் சுட்டித் தலையன் - பெ. குறும்பு செய்யும் 
போனாளே திரும்பி வந்தாளா ? 

சிறுவன் . அந்தச் சுட்டித் தலையனப் பாத்துப் 
சீவக்கட்டை - பெ . 1. நெற்பயிரை 

புடுச்சா. 
வளரவிடாமல் தாக்கும் நோய் . இந்த வயல்ல சுண்டாச் சட்டி - பெ . மிஞ்சும் குழம்பை 
சீவக்கட்ட தாக்கீடுச்சு . 2. வீடு கூட்டும் ஊற்றி அடுப்பில் சுண்ட 

வைக்கப் 
துடைப்பம் . சீவக்கட்டய எடுத்தா, ஊடு பயன்படும் 

மிச்சமிருக்கறத 
கூட்டலாம் . 

சுண்டாச்சட்டியில ஊத்தி வெய்யி . 
சீவனாத்தி - பெ . ஜீவனாம்சம் ; குழந்தைப் சுண்டுகாய் - பெ . மழை போதாமையால் 
பேறு இல்லாமலே கணவனை இழந்துவட்ட (நிலக்கடலை போன்றவற்றின் ) நன்கு 
பெண்ணுக்கு கணவன் வீட்டார் கொடுக்கும் முதிராமல் வற்றிப் போன காய் . இந்த வருசம் 
உதவித்தொகை . அவளுக்குன்னு ஒரு கொழந்த நெறைய கண்டுகாயாப் போச்சு . 
இருந்தா சீவனாத்தி வாங்கிக்கிட்டுப் 

சுண்டுகால் - பெ . நரம்புப்பிடிப்பால் காலை 
போம்பாங்களா . 

இழுத்து நடக்கும் நடை . அந்தச் சுண்டுகால் 
சீன்றம் - பெ . ஒழுங்கற்றுப் புதர் , சாக்கடை எருமைக்கு டாக்டர் நரம்பு வெட்டோனும்னாரு ? 
கழிவுகள் முதலிய வற்றால் குறிப்பிட்ட 

சுண்டுவேரச் செலவு - பெ. வால் மிளகு , 
பகுதியில் சூழ்ந்திருக்கும் அசுத்தம் . இந்த 

கருஞ்சீரகம் , கசகசா , சோம்பு பொருள்கள் 
எடத்தச் சுத்தம் பன்றதுதான சீன்றமாக் கெடக்குது . 

சேர்ந்தது . இதனை அரைத்து ரசம் வைக்கப் 
பயன்படுத்துவர். சந்தைக்குப் போனவ 
சுண்டுவேரச் செலவு வாங்கியார மறந்துட்டா 

சுண்டுவேர அம்மி - பெ . ( சுண்டு வேரச் 
சுக்கடா - பெ. மிகச் சிறிய பையன் . அவன் செலவுப் பொருட்களை அரைக்க உதவும் ) 
இன்னம் சுக்கடா என்ன தெரியும் . 

சிறு அம்மி . கண்டுவேர அம்மியில் ரண்டு மொளக 
சுக்கிட்டி பெ . மிகச் சிறிய பெண் . 

வெச்சு நுணுக்கியா . 
*சுக்கிட்டிக்கு அதுக்குள்ள என்னடா கலியாணம் . 

சுண்ணாம்புத் தெளுவு - பெ . பதநீர், 
சுக்குட்டிச்செடி - பெ . மணத்தக்காளிச் 

சுண்ணாம்புத் தெளுவு இப்பயாருகட்டறா எல்லாம் 
செடி . சுக்குட்டிச்செடி நல்லா வளர்ந்திருக்குது . 

கள்ளுத்தான் . 
சுக்குப்பரி - பெ. கோகோ விளையாட்டு . 

சுத்துக் கூடைவுடு ( தல் ) - வி. சுற்றுக்கூடை 
இன்னக்கிச் சுக்குப்பரி வெளையாடலாமா . 

விடுதல். கல் , குறுணை இவற்றைப் பிரிக்கத் 

தூற்றுக் கூடையின் உதவியால் சுற்றித் 
சுக்குள் பெ . மனதில் இருப்பதை தூற்றுதல். நல்லா கத்துக்கூட உட்டுத் தூத்து. 
மறைத்துப் பேசும் பேச்சு . சுக்குள் வெச்சுப் 

சுத்திப்போடு ( தல் ) - வி. அளக்கும் படி 
பேசறாம் பாரு . 

ஒன்றில் தெரு மண் கூரை , ஓலை , சிறிது 
சுங்கம் - பெ . வேட்டி கட்டும் போது மிளகாய் போன்றவற்றைப் போட்டுத் 
கொசுவம் போல விட்டுக்கட்டும் பகுதி . திருஷ்டி கழிக்க வேண்டிய நபரை 
* சுங்கம் வெச்சு வேட்டி கட்டத் தெரிஞ்சால்ல . உட்கார்த்தி வைத்துத் தலைக்கு மேல் 
சுட்டி - பெ. மிகச் சிறிய முகத்தலளவைக் சுத்திப்பின் தீயில் போடும் கண்ணேறு 
கருவி (உழக்கு ). "சுட்டியெடுத்து அளந்துபோடு . 

கழித்தல் . பையனுக்கு இன்னைக்காச்சும் சுத்திப் 
போடோனும் . 


88 . பெருமாள்முருகன் 
சுத்தொழவு 

பெ . வயலின் வெச்சிக்கிட்டு என்ன பன்ற . எங்களுக்குத்தான் 
வடிவத்திற்கேற்ப முழுப்பகுதியையும் குடேன் . 
சேர்த்து உழும் உழவு முறை . சுத்தொழவு 

சுருள் கேப்பு 

பெ . 

சுருட்டி 
போட்ரலாம் . அப்பத்தான் சீக்கிரம் ஆவும். 

வைக்கப்பட்டிருக்கும் சிறு பட்டாசு (roll Cap ). 
சுப்பை - பெ . ( குச்சி , தோல் போன்ற ) துப்பாக்கில போட்டு வெடிக்க சுருள்கேப்பு வாங்கிக் 
சிறுவிறகு . ரண்டு சுப்பைய அள்ளி வெய்யி நல்ல குடுத்திரு . 
எரியும் . 

சுருளித்தடி - பெ . இரும்புக் கம்பிகளால் 
சுமை - பெ . 104 வெற்றிலை கொண்ட இருபுறமும் சுற்றப்பட்ட கனமான தடி , 
அளவுப் பெயர். வெத்தல எத்தன சுமயாச்சு . எதுக்கும் சுருளித்தடிய கையில வெச்சுக்க . 
சுரத்து - பெ . உற்சாகம் . என்னடா சுரத்தில்லாத சுழி சுத்தம் - பெ . மாடு வாங்கும் போது, 
பேசற . 

அதன் உடம்பில் இருக்கும் சுழிகளைப் 

பார்த்து வாங்குவர் . நல்ல சுழிகளைக் 
சுரவை பெ . ஆடு , மாடுகளின் 

கொண்ட மாடு 
முலைக்காம்புகளில் பால் சுரந்து நிற்கும் 

சுழி சுத்தம் . இது சுழி 
நிலை . சொரவ மாறிப் போறதுக்குள்ள பால் பீச்சு. 

சுத்தம்டா . 

சுள்ளாணி - பெ . மரத்தால் செய்யப்படும் 
சுரவைமாறு ( தல் ) - வி . ஆடு மாடுகளின் 

ஆணி. ரண்டு சுள்ளாணி வெச்சு அடி . 
முலைக்காம்புக்களில் பால் சுரந்து நிற்கும் 
நிலையில் உடனே கறக்கத் தொடங்கிவிட சுள்ளி - பெ . சிறு விறகுக் குச்சி. சுள்ளி 
வேண்டும் . சிறிது தாமதித்தாலும் அந்நிலை கத்த பொறுக்கியாந்தன் . 
மாறிவிடுதல் . ( பின்னர் பால் கறக்க 

சுள்ளெறும்பு - பெ . சிவப்பும் வெளுப்பும் 
இயலாது) . கன்ன அவுத்துட்டுட்டுப் 
பேசிக்கிட்டிருந்தன் . சொரவ மாறிப்போச்சு . 

கலந்த நிறம் கொண்ட ( சுள்ளென்று 

வலிக்கும் விதத்தில் கடிக்கும் ) சிறு எறும்பு . 
சுருக்குப்பை - பெ . பெண்கள் இடுப்பில் சுள்ளெறும்பு எங்கிருந்து வந்துதோ இப்பிடி 
சொருகிக் கொள்ளும் ( சுருக்கம் வைத்துத் ஏறிடுச்சு . 
தைத்த ) பணப்பை . ‘ சுருக்குப்பையில் பணத்த 

சுளுவு - வி.அ. எளிதாக , சுலபமாக . வேல 
சுளுவா முடிஞ்சிருச்சு. 
சுளுக்கெறும்பு - பெ . ( கடித்தால் சுளுக்குப் 
பிடித்தது போல வலிக் கும் ) ஒரு வகை 
எறும்பு . அந்த மரத்துல சுளுக்கெறும்பு இருக்குது . 


ஏறாத . 


சூட்டடுப்பு - பெ . மண்ணால் செய்து 
சுடப்பட்ட அடுப்பு . ‘ கால சூட்டடுப்பு மேல 
வெச்சு வெச்சு எடு . முள்ளுக் குத்துன வலி 
போயிடும் . 


சுருக்குப் பை 


பெ . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 89 
குட்டிப்பு - பெ . சுறுசுறுப்பும் விபரமும் செகை - பெ . 1. அனல் . தீச்செகை அடிக்குது . 
கொண்ட தன்மை. பையன் நல்லா சூட்டிப்பு . 2. பலம் . செகையறியாமதிரியறான் . 
சூட்டுத்தழும்பு - பெ . (மஞ்சள்காமாலை, செகைப் ( பிடித்தல் ) - பெ . சிறுநீர் சூடு 
ஜன்னி போன்ற நோய்களுக்காக ) ( பிடித்தல் ). ரண்டுநாளா செகை பிடிச்சுக்கிட்டு 
கெண்டைக் காலில் போடப்பட்ட சூட்டின் ஒன்னுக்கே போக முடியல . 
வடு . அவனுக்கு இத்தாப் பெரிசு சூட்டுத்தழும்பு 

செங்கட்டை - பெ . செம்மண் நிலம் . அவுங்க 
இருக்குது பாரு. 

காடு செங்கட்ட . 
சூட்டு மயிர் - பெ . கண்ணிமை முடி , சூட்டு 

செங்காயன் - பெ . சிவந்த நிறமுடையவன் . 
மயிரில பூளைக்கட்டிக் கெடக்குது . 

செங்காயனுக்குக் கூப்படக் கூப்படக் காது 
சூட்டுமை - காண்க: சூட்டிப்பு .. 

கேக்குதா . 
பெ . 1 . 

கண்ணிமை . குடு செட்டு - பெ . 1. குழு . ரண்டு பேரும் ஒரு 
வீங்கியிருக்குது . 2 . வைக்கோல் செட்டு , 2. - வி.அ. சிக்கனம் . அவங்க செட்டாப் 
தலையிலடித்துத் தாம்போட்டிய பின் பொழைக்கறாங்க. 
சூடாகும் வகையில் அடுக்கிப் 

செட்டுக்காரர் 

குயவர் . 
போட்டிருத்தல் . பில்லு சூட்டுல கெடக்குது . 

செட்டுக்காரமூட்ட போயிரண்டு சட்டி வாங்கியா . 
குந்து - காண்க : கூம்பு - 2 . 

செடுவு பெ . கவலை . எப்பத்தான் 
சூரநாத்தம் - பெ . ஒரு வகைத் துர்நாற்றம் . செடுவில்லாம இருக்குது. 
அங்க என்ன கெடக்குது . சூர நாத்தம் இப்பிடி 

செத்த - காண்க: சித்த . 
அடிக்குது . 

செத்தை - பெ . இலைச் சருகு , தானியத் 
சூரி - பெ . சிறிய நீண்ட மடக்குக் கத்தி , 

தட்டைகளின் காய்ந்த தோகைகள் 
அவம் மடியில எப்பவும்சூரி இருக்கும் . 

முதலியவை. கொஞ்சம் செத்தை அரிச்சாந்தா 
சூரை - பெ . அசுத்தம் ( பிடித்தவன் / ள் ) . தீப்பத்தப் போடலாம் . 2. ஆடு, மாடு ஈன்றபின் 
அவங்கெடக்கறான் சூர பிடிச்சவன் . 

போடும் நஞ்சுக்கொடி . குட்டி போட்டு 
சூலவேரிக்காத்து 

பெ . 

எவ்வளவு நேரமாவுது . இன்னஞ்செத்த போடுலியா . 
கோடைக்காலத்தில் மண்ணையும் செதுக்கால் - பெ. அடி , உதை. அவனுக்கு 
புழுதியையும் வாரிவரும் சிறு சுழல் காற்று . செதுக்கால் குடுத்தாத்தான் ஆவும் . 
(இது பேய்க்காற்று என்கிற நம்பிக்கை செந்தேள் - பெ. சிவப்பு நிறமுடைய சிறிய 
உண்டு) . சூலவேரிக் காத்து வருது பாரு . 

தேள் வகை . கல்லுக்கடிய செந்தேளு இருக்கும். 

மெதுவாப்பொரட்டு . 
செ 

செம்பங்குச்சி - பெ . வரிசைக்குச்சியாகப் 

பயன்படும் ஒருவகை மரம் . செம்பங்குச்சிய 
செக்காந்தம் - பெ . கிண்டல். கேலியும் வெட்டிக்கிட்டுவா. வரியலாம் . 
செக்காந்தமும் களை கட்டீரும் . 

செம்பாடு - பெ . விதைத்த பின் சில 
செகுதி - பெ . பயன்படுத்த இயலாத பாளை நாட்களுக்கு மழை பெய்யாமல் மண் 
போன்ற தானியம் . செகுதி நெறையாக் உலரும் தன்மை . நாலு நாளுக்குச் செம்பாடாக் 
கெடக்குது . 

கெடந்தா பயிர் நல்லா மொளைக்கும் . 


பெ.அ 


வகை . 


90. பெருமாள் முருகன் 
செம்மாலி - பெ . கோயில் திருவிழாக் வெளியேற்ற அவை மேற்கொள்ளும் 
காலங்களில் சாமிக்குச் செய்து வைக்கும் முயற்சி . எருமை செருமாறிக்கிட்டே இருக்குது . 
காலணி . "செம்மாலி கொண்டாந்தாச்சா. 

செருமுதல் - காண்க : செருமாறுதல் . 
செமத்தி 

பலமாகவும் 

செருவினி - திட்டுச்சொல் ! தன்னை 
அதிகமாகவும் . செமத்தியா ஒத போடோனும் . 

முதன்மையாகக் கருதும் இயல்புடையவன் . 
செய்யான் - பெ . சிவந்த நிறமுடைய பூரான் அந்தச் செருவினிகிட்டநமக்கென்ன பேச்சு . 
செய்யான் கடிச்சுதுன்னா ஆளே 

செல்லு - பெ . தானியங்களைத் துளைத்துத் 
அவ்வளவுதான் . 

தின்னும் சிறு பூச்சிவகை. சோளத்துல செல்லு 
செய்வினை பெ . மந்திரத்தாலோ இத்தன ஊருது . 
பொம்மை , மயிர் முதலிய சிலவற்றைப் 

செலந்தி பெ . குத்தாம்பட்டையில் 
புதைத்து வைப்பதாலோ ஒருவருக்குக் கேடு 

புடைத்து வரும் வலி நிறைந்த கொப்புளப் 
செய்யத் தீய சக்திகளை ஏவுதல் . 

புண் . ஒரு செலந்தி வந்திருச்சு. எங்கயும் உக்கோர 
அவுங்கூட்டுக்கு எவனோ செய்வினை 

முடியல . 
செஞ்சிட்டான் . 

செலக்கா - வி. அ . தடவை . ஒரு செலக்கா 
செரகு - பெ . 1. ஒரே வாய்க்கால் வழியாக 

வந்துட்டுப்போ. 
நீர் பாயும் படி வரிசையில் அமைந்த பல 
பாத்திகள் சேர்ந்த பகுதி . இன்னம் எத்தன செரகு செலவாங்குதல் வி . குறிப்பிட்ட 
பாயோனும் . 2. துணிகளின் நுனிப்பகுதி . இடத்திலிருந்து மிகுதியாக ஆரவாரச் சத்தம் 
காண்க : செரகு அடித்தல் . 

வருதல் . அங்க என்ன சத்தம் இப்படி 

செலவாங்குது . 
செரகடித்தல் வி . நோய் குணமாக 
நோயாளியின் முன் 

துண்டின் 

செலவாந்தரம் - ( பழமொழி ) ஊம ஊரக் 
நுனிப்பகுதியை வீசிக்கொண்டே மந்திரம் கெடுக்கும்னு செலவாந்தரம் சொல்றது செரியாத்தான் 
முணுமுணுத்தல் . இதுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி இருக்குது . 
போவோனும் . ரண்டு தடவ செரகடிச்சாப் போதும். 

செலவுப்பெட்டி - பெ . சமையலுக்குத் 
செரவு - காண்க: செரகு . 

தேவைப்படும் சிறு பொருட்கள் போட்டு 
செரா - பெ . மரம் செதுக்கும் போது விழும் 

வைத்திருக்கும் பெட்டி ( அஞ்சரைப் 
பட்டையான துகள் ( களைக்கொத்து , 

பெட்டி). செலவுப் பொட்டியில் கொஞ்சம் கடுகு 

அள்ளியா . 
மண்வெட்டி ஆகியவற்றில் பிடிப்புக்காக 
இவற்றை வைப்பர் ). மம்மட்டி கழ்டுது ... ஒரு 

செலாக்கு பெ . பட்டை , மரம் 
செரா வெச்சு அடி. 

போன்றவற்றில் இருக்கும் முள் போன்று 

கூர்மையான செதில் . கையில் ஒரு செலாக்கு 
செரிமானம் - பெ . ஜீரணம் . திங்கற சோறு 

ஏறிடுச்சு . 
செரிமானம் ஆவோனுமில்ல . 

செலாம்பு - பெ . மீன் செதில் . செலாம்பத் 
செருப்பத்தொடு - வி . செருப்பைக் காலில் 

தேச்சு எடு 
போடு , செருப்பத் தொட்டுக்கிட்டு வர்றன் . 
செருமாறுதல் - வி . மாடு , எருமைகள் 

செலையோடு ( தல் ) - வி . ஆரவாரச் சத்தம் 

எதிரொலித்துப் பரவுதல். அவஞ் சத்தந்தான் 
தண்ணீர் குடிக்கும் போது தவிட்டு உமி 

செலையோடுது . 
முதலியன மூக்குள் சென்றுவிடாமல் அதை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .91 
செவ்வெறும்பு - பெ . சிவப்பு நிறமுடைய 

சே 
ஒருவகை எறும்பு. செவ்வெறும்புக்குழியுல கால 
வெச்சாப்பல எரியுது . 

சேகு - பெ . முற்றி வளர்ந்த மரத்தின் வைரம் 
செவப்புச் சீலை - பெ . சிவப்புச் சேலை . 

பாய்ந்த / சிவந்த நிறத்தில் காணப்படும் 
சுமங்கலிப் பெண்கள் அணியும் 

உள்பகுதி . மரம் முத்துனாச் சேகு . மனுசன் 
வெள்ளையல்லாத பிற நிறச் சேலைகள் . 

முத்துனாக் கொரங்கு . (பழமொழி ) 
( வெள்ளை நிறத்தைத் தவிர மற்ற அனைத்து சேங்கன்று - பெ . காளைக்கன்று . மாடு 
நிறச் சேலைகளும் சிவப்புச் சேலைதான் ) . சேங்கன்னுப்போட்டிருக்குது . 
அறுத்துப் போயிட்டாக்கூட இப்பத்த பொண்ணு 

சேடை - காண்க : சீடை . 
செவப்புச்சீல கட்டுது . 
செவலை - பெ . தனிச் சிவப்பு நிறக்காளை . 

சேடைத்தண்ணி - காண்க : சீடைத்தண்ணி . 
அந்தச் செவல வேலக்கி ஆவும். 

சேத்தாளி பெ . நண்பன் . உன்னோட 
செவலைக் காளை - காண்க: செவலை . சேத்தாளி எங்கடா , 
செவுனி பெ . காதிற்குக் கீழ்ப்பகுதி : சேத்தொழவு - பெ . சேற்றுக்குள் உழும் 
செவினியிலயே அறஞ்சிட்டான் . 

உழவு . சேத்தொழவு இன்னம் எத்தன நாளாவும் . 
செறகு பெ . மாட்டின் இரு சேந்து கிணறு - பெ . கயிறு கட்டி நீர் 
முலைக்காம்புகளில் மட்டும் கறக்கும் மொள்ளும் வகையில் ராட்டினம் 
பாலின் அளவு . என்ன பண்றம். ஒரு செறகு போன்றவற்றோடு அமைந்த கிணறு . சேந்து 
கறந்தாப் போதும் . 

கெணத்துல பக்கெட் உழுந்திடுச்சி , 
செறை - பெ . தென்னை, பனை மரங்கள் சேமெலை - பெ . நீர்ப் பகுதியில் வளரும் 
ஒழுங்கு செய்யப்படாமல் ஓலை , பட்டை அகன்ற இலை கொண்ட ஒரு வகைத் 
முதலியவை அடர்ந்து கிடத்தல் . அந்த தாவரம். அந்தச் சேமெலைய அறுத்தா. சாப்பாடு 
மரத்துல ஏறி நொங்கு வெட்ட முடியுமா இப்பிடிச் போடலாம் . 
செறப் பிடிச்சுக் கெடக்குதே. 

சேர்க்கை - பெ . நட்பு . இப்பக் கொஞ்சநாளா 
செறையடு( த்தல் ) - வி. செறை பிடித்துக் 

அவனோட சேர்க்க சரியில்ல . 
கிடக்கும் பனை , தென்னை மரங்களை 
ஒழுங்கு செய்தல் . பனமரம் 

சேரை - பெ . ஒரு கை அளவு (தானியம் ) . 
செறையெடுத்தொடன பாக்கறதுக்கு எப்பிடி 

ஒரு சேர அரிசி எச்சாப் போடு . 
இருக்குது ? 

சேவா - பெ . நன்றாக பழுக்கும் முன் பறித்த 
செனம் - வி.அ. சீக்கிரம் . கூப்பட்டா செனம் பனம் பழத்தில் நீள்வாக்கில் சீவி எடுக்கும் 
பொறப்பட்டிருவான். 

துண்டு . (இதை வேகவைத்துத் தின்பர் ) . 

கொஞ்சம் சேவா சீவுனா வேவிக்கலாம் . 
செனக்கொழா - பெ . சினைக்கொழா . 
எருமை மாடுகள் சினையாகும் பருவத்தில் சேவாக்காய் பெ . நன்கு கனியாத 
அவற்றின் உறுப்பில் வடியும் கெட்டியான பனம்பழம் . சேவாக்காய வெட்டிப் 
திரவம் . எரும செனக்கொழா அடிக்குது . போட்டிருக்கறான். 
காளைக்குக் கொண்டோ . 

சேவாக்கொட்டை - பெ . நன்கு கனியாத 
பனம்பழத்தில் சதைப்பகுதி சீவி 


92 . பெருமாள்முருகன் 
வைக்கப்பட்ட பின் ( கிராப் வெட்டியது போட்டு எடுக்கும் பலகாரம் . உங்கூட்ல 
போலக் காணப்படும் ) இருக்கும் கொட்டை . இன்னிக்கி சொய்யாமா சுட்டுட்டீங்க. 
சேவாக்கொட்டைய குட்டானாக்குமிச்சு வெய்யி . 

சொரண்டி 

பெ . கொப்பரையில் 
சேவு - பெ . காண்க : 1. சேகு . 2. பற்களில் படிந்துள்ள சர்க்கரைப் பாகைச் சுரண்டி 
படியும் சிவப்பு நிற அழுக்கு , பல்லு சேவேறிக் எடுக்கும் தகடு . இப்பிடிப் படிஞ்சு கெடக்குது . 
கெடக்குது . வெலக்கலாமில்ல . 

சொரண்டிய எடுத்தா. 
சொரவை - பெ . 1. லேசான வீக்கம் . கால்ல 

சொரவை எறங்கீட்டுது. 2. காண்க: சுரவை . 
சை 

சொல்லை - பெ . மாட்டின் மேலிருக்கும் 
சைமாண்டு போ ( தல் ) - வி . நோயாலோ , 

பெரிய ஈ. அந்தச் சொல்லைய நசுக்கு . 
முதுமையினாலோ உடல் தளர்ந்து விடுதல் . 

சொலமாட்டம் - பெ . திருட்டுத்தனமான 
அப்பிடி இருந்த ஆளு.. சைமாண்டு போயிட்டான் . 

நடமாட்டம் . இந்தப் பக்கத்துல பெருக்கான் 

சொலமாட்டம் இருக்குது டோய் . 
சொ 

சொலமாடு வி . திருட்டுத் தனமாக 

நடமாடு . இங்க என்னடா சொலமாடிக்கிட்டு 
சொக்குதல் - பெ . ஆமணக்குக் கொழுந்து 

இருக்கற . 
போன்ற சில தழைகளைத் தின்பதால் வயிறு 
உப்பி ஆடுகளுக்கு ஏற்படும் மயக்கம் / சொலுக்கு மல்லு - பெ . துளித் துளியாக 
நோய். கொழுந்துல உட்டா ஆடு சொக்காத என்ன விட்டு விட்டுப் போகும் மூத்திரம் . இந்த மாடு 
பண்ணும் . 

சொலுக்கு மல்லு மல்லுது இப்பத்தான். 
சொக்குப் பாடம் 

பெ . சேராத சொள்ளை - பெ . கொசு . இந்தச் சொள்ள 
உணவினால் நோய் கொண்ட ஆடுகள் கருமம் எங்கிருந்து வருதோ. 
பிழைக்க மந்திரம் போல் ஓதும் பாடம். ஒரு 

சொறை - பெ . 1. ஒருவகை வண்டு . 
சொக்குப்பாடம் போட்டா நல்லாயிரும் . ‘ வெத்தலயில சொற வண்டு உழுந்திருக்குது . 2. 
சொக்குப்பூடு - பெ . ஆடுகள் தின்றால் புனல் . சொறைய எடுத்த எண்ணய ஊத்து . 
மயக்கம் கொள்ளும் ஒரு 

வகைப் பூண்டு . சொன்னாங்கை - காண்க . ஒரட்டாங்கை. 
சொக்குப் பூட்டக் கீது கடிச்சிரப் போவுது. 

சொன்னாங்கையன் - பெ . இடதுகைப் 
சொண்டு - பெ . பெருஞ்செலவு . கலியாண 

பழக்கம் உடையவன். சொன்னாங்கையன் 
சொண்டோட சொண்டா இன்னும் ரண்டு சீல அறஞ்சான்னா கன்னம் வீங்கீரும் . 
எடுத்துரு. 

சொனத்தண்ணி - பெ . சொனத் தண்ணீர் . 
சொதும்ப - வி.அ. இடைவெளியின்றி தோலில் லேசாகக் கீறினால் (ரத்தத்திற்கு 
( எல்லா இடத்திலும் பரவும்படியாகத் முன் ) வரும் நீர். சொனத் தண்ணிதான் வருது . 
தடவு ). எண்ணெயச் சொதும்பத்தடவுடா . காயம் ஆழமில்ல. 
சொப்பு - பெ . ( கள் குடிக்க, நீர் பருக 
உதவும் ) மண்ணாலான சிறு கலயம். எத்தன 
சொப்புக் கள்ளு அடிச்ச . 

சோ 
சொய்யாமா - பெ . அரிசி மாவு , பழம் , சோகை - பெ . தானியத் தட்டைகளின் 
இனிப்பு ஆகியவை கலந்து எண்ணெயில் தோகை கரும்புச் சோகைய உரிச்சுப் போடு . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 93 
சோகை உரி ( த்தல் ) - வி . கரும்புப் பயிரின் 

L 
காய்ந்த தோகைகளை உரித்துச் சுத்தம் 
செய்தல் . கரும்புக்காடு சோகை உரிச்சாச்சா . டவ்வு - பெ . 1. ஏரில் நுகத்தடியையும் 
சோடுபோவனி - பெ . பித்தளை, சில்வர் 

கருக்குத்தடியையும் சேர்த்துக் கட்டும் கயிறு . 

டவ்வக் கொஞ்சம் இறுக்கிக் கட்டு . 2 . 
இவற்றால் ஆன சிறு பாத்திரம் . சோடு 
போவனியில சோத்தக் கரச்ச . 

குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்ளும் 

போது இனி உன்னோடு பேசமாட்டேன் 
சோடை - பெ . இயலாமை . அந்த ஆளு என்பதை விரலால் காட்டும் குறியீடு . 
வேலையில சோடை போயிட்டான் . 

அவனோடு டவ்வு உட்டுட்டன் , 
சோத்தாங்கை 

பெ . 

வலதுகை . 
சோத்தாங்கையில பணத்த வாங்கு . 
சோத்துப்புறம் பெ . பனைநாரின் 
( அவுனி) உள்பக்கம் . அவுனிய சோத்துப்புறம் 
திருப்பிக் கட்டு . 
சோப்பலாங்கி - பெ . சோம்பேறி . சுத்த 
சோப்பலாங்கியா இருக்கறாண்டா . 
சோமாரம் - பெ . திங்கட்கிழமை . அடுத்த 
சோமாரத்தன்னிக்கு வர்றன் . 
சோவை - காண்க : சோகை . 
சோளக்குழி பெ . சோளம் போட்டு 

டவ்வு 
வைக்கப் பயன்படும் குழி . அந்தக் காலத்துல 
சோளக்குழியில் தான் கொட்டி வெப்பாங்க . 

டா 
சோளரட்டு - பெ . சோளத்தவிடு , சோளரட்ட 

டாப்பு - காண்க : சாப்பு . 
ஆட்டுக்குத்தான் வெக்கோனும் . 
சோற்றுப்பாடை - பெ . திருமணம் போன்ற 
நிகழ்ச்சிகளில் சோற்றைக் கொட்டி 
வைப்பதற்கு 

வைக்கோல் அல்லது 
சோளத்தட்டைப் பரப்பி அதன் மேல் துணி 
விரித்த அமைப்பு. சோத்துப் பாடையில கொட்டி 
நல்லா மூடிவெய்யிங்க. இல்லீனா ஆறி வெரச்சுப் 
போயிடும் . 
சோறு - பெ . பனை , தென்னை இவற்றின் 
குருத்தில் உள்ள உண்ணுவதற்கேற்ற 
மென்மையான பகுதி . அந்தப் பனங்கருக்க 
வெட்டி இன்னக்கிச் சோறெடுத்தறலாம் . 
சோறெடுத்தல் - காண்க : சோறு . 


மாரா 


டாப்பு 


94 . பெருமாள் முருகன் 

தட்டம் பெ . 

பெண்கள் பூப்பு 
டுவ்வு - காண்க : டவ்வு . 

நன்னீராட்டின் போது உறவினர்கள் எடுத்து 
வரும் சீர்வரிசை , தொட்டிக்கு எத்தன தட்டம் 

வந்தது . 
டொ 

தட்டி - பெ . கோல்கள் வைத்து ஓலையால் 
டொக்கை - பெ . தாய விளையாட்டில் காய் 

கட்டப்படும் மறைப்பு . இங்க ஒரு தட்டி வெச்சா , 
பழத்திற்கு உள்ளே போகுமுன் இருக்கும் 

மறப்பா இருக்குமில்ல. 
கடைசி வெளிக்கட்டம் . டேய் நீ இன்ன 
வெட்டுல , போயி டொக்கைலதான் காயெல்லாம் தட்டு - பெ . தானியத் தட்டை . சோளத்தட்டு 
நிறுத்தோனும் . 

போர் போட்டாச்சா, 
தட்டுக்கரயான் பெ . சிறுவர் 

விளையாட்டுக்களில் ஒன்று . பசங்க 
தகடை - பெ . நன்றாகப் புடைக்கப்படாத 

த்டடுக்கரையான் கட்டிக்கிட்டு இருக்கறாங்க . 
தானியம் . நல்லாப் பொடச்சுப் போடு . தட்டுக்கெடு ( தல் ) வி . பயனற்ற 
தகடையாகக் கெடக்குது. 

ஒன்றுக்காகப் பெருமுயற்சி செய்தல் . 
தகுப்பு - பெ . வேலை செய்த களைப்பு . "இதுக்காஇப்பிடி தட்டுக்கெடற 
" கொஞ்சம் உக்கோர்றன். தகுப்பா இருக்குது . 

தட்டுச்சிட்டு பெ . கம்பு , சோளம் 
தகுமானம் 

பெ . தகுந்த காரணம் ; போன்றவற்றின் தட்டைத் தோகைகளில் 
சமாதானம் . அவனுக்கு என்ன தகுமானம் சொல்ல கூடு கட்டி வாழும் மிகச் சிறிய சிட்டுக்குருவி . 

டேய் ... தட்டுச்சிட்டப் புடிச்சாந்து எதுக்காவுது 
தங்குண்டி - பெ . கட்டுப்பாடற்றுத் தன் உட்ரு . 
விருப்பப்படி நடத்தல் . அந்தப் பையனை ஆரு 

தட்டுப்படு ( தல் ) - வி . பார்வையில் படுதல் , 
கேக்கறா, தங்குண்டியாத் திரியறான். 

‘ கூடையா... அந்தப் பக்கந்தான் தட்டுப்பட்டாப்பல 
தசுக்கன் - பெ . கஞ்சத்தனம் நிறைந்த இருக்குது . 
ஏமாற்றுப் பேர்வழி . அவங்கிட்டக் 
கேக்காதீங்கடா... அவன் தசுக்கன்டா , 

தட்டூடு - பெ . தானியத் தட்டைகளைக் 

கொண்டு கூரை வேயப்பட்ட வீடு . அங்கொரு 
தட்டச்சட்டி பெ . மண்ணால் செய்த 
மூடப்பயன்படும் தட்டையான பாத்திரம் . 

தட்டூடு தெரியுதுல்ல .. அதுக்கும் பக்கத்திலதான் . 
தட்டச்சட்டிய வெச்சு சோத்த மூடு . 

தட்டைக்காய் - பெ . காராமணி . தட்டக்காய் 
கொஞ்சம் பறிச்சாரேன் . 
தடச்சட்டி - காண்க : தட்டச்சட்டி . - 
தடித்த - பெ.அ. குண்டாக உள்ள. அந்தத் 
தடிச்ச பையனா . 
தடுக்கு பெ . ஓலையால் ( படுக்க , 
உட்காருவதற்காகப் ) பின்னப்பட்ட கீற்று . 
அந்தத் தடுக்க எடுத்துப் போட்டு உக்கோரு. 

தடுப்பு பெ . குளிப்பதற்காகவோ , 
தட்டச்சட்டி 

சுவரில்லாத கொட்டகையைச் சுற்றிலுமோ 


முடியும் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 95 
ஓலைகளால் கட்டப்படும் மறைப்பு . தண்ணி தண்ணி மாறுதல் வி . வயலுக்கு நீர் 
ஊத்திக்க ஒரு தடுப்புக் கட்டுனா ஆரு கேக்கறா . பாய்ச்சும் போது மடை மாற்றுதல் . தண்ணி 
தடுதலை - பெ . தடை. இதுக்கு யாரு தடுதல 

மாற ஆரு போறது . 
சொல்லப் போறா . 

தண்ணி மொறை - பெ . ஒரு கிணற்றில் 
தண்டி பெ . சிறுவர் / சிறுமியர் 

பாகம் உள்ளவர்கள் தண்ணீரை வயலுக்குப் 
விளையாட்டில் இரு 

பாய்ச்சப் பிரித்துக் கொள்ளும் நாள் பங்கு . 

அணிகளாகப் 
பிரிப்பதற்கு இரண்டு இரண்டு பேராகச் 

“ இன்னிக்குத் தண்ணிமொறை எங்களுது . நாளக்கி 

அவுங்களுக்கு. 
சென்று பூ , மரம் , காய் போன்றவற்றின் 
பெயர்களை வைத்துக்கொண்டு , தண்ணி வார்த்துக் கொள்ளு ( தல் ) 
அணித்தலைவர் களிடம் வந்து எது காண்க : தண்ணி ஊத்திக்கொள்ளுதல் . 
வேண்டும் எனக் கேட்பர் . அவ்விதம் 
பிரிக்க ஏற்ற சம வயது , உடல் பலமுடைய 

தத்தேரி - பெ . பொறுப்பற்றவள் / ன். அவ 
இருவர். நானும் அவனுந் தண்டிடா . 

தத்தேரியாத் திரியறா . 
தண்டுவன் - பெ . திருமணமாகாதவன்; இசைக்கருவி; பறை . எங்கயோ தப்பட்டச்சத்தம் 

தப்பட்டை பெ . தட்டையாக உள்ள 
செய்து கொள்ளாதவன் ( பிரம்மச்சாரி ) . 

கேக்குது . என்னவா இருக்கும் . 
அவந்தான் தண்டுவன். கேக்கறதுக்கு ஆளில்ல . 
அவனோட உனக்கென்ன சேர்க்கை . 

தப்பை பெ . பட்டையாக வெட்டிச் 

சீவப்பட்ட மூங்கில் அல்லது பனை மரத் 
தண்டை - பெ . சிறு குழந்தைகளுக்குக் 
காலில் போடும் செம்பும் இரும்பும் 

துண்டம் ( வீடுகளில் கூரை அமைக்கப் 

பயன்படும் ). கொட்டாய்க்கு தப்ப நல்லதா பாத்து 
சேர்த்துப் பின்னப்பட்ட சிறு கம்பி 

வெய்யி . 
வளையம் . கொழந்த காலப் பாக்கறதுக்கு 
நல்லாவே இல்ல . ஒரு தண்ட வாங்கிப் போடு . தமுரு 

பெ . 1. ஆடு , மாடுகளின் 

முலைக்காம்பு . மாட்டுக்கு என்னமோ தெரில . ஒரு 
தண்ணி அடுப்பு - பெ . தண்ணீர் அடுப்பு : 

தமுருல பாலே வர்ல . வீக்கமா இருக்குது . 2. துளை , 
வெந்நீர் தயாரிப்பதற்கான அடுப்பு . தண்ணி 

குத்துக்கால்ல தமுரு கொஞ்சம் பெரிசாப்போச்சு . 
அடுப்புக்குக் கொஞ்சம்தீயிட்டுப் போடு . 

தயிர்க்கொழா - பெ . மாடுகள் சினையாகிச் 
தண்ணி ஊத்திக் கொள்ளு( தல் ) - வி . 

சில மாதங்கள் கழிந்ததும் அவற்றின் 
தண்ணீர் ஊற்றிக் கொள்ளுதல் ; குளித்தல். 

உறுப்பிலிருந்து தயிர் போன்று வெண்மை 
பையன் தண்ணி ஊத்திக்கிட்டானா. 

நிறத்துடன் வெளியாகும் கெட்டியான 
தண்ணிக்காத்தான் பூடு - பெ . சிறு பை திரவம் (இதைக் கொண்டு சினையை 
போன்ற மலர்ப் பையுள் தண்ணீர் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ) . மாடு 
நிறைந்திருக்கும் ஒருவகைப் பூண்டு . செனைடா.தயிர்க்கொழா அடிக்குது பாரு . 
தண்ணிக் காத்தான் பூட்டப்புடுங்கு . 

தயிர்ப்பசண்டை - பெ . தயிரிலிருந்து 
தண்ணி கட்டு வி . ( வயலுக்கு ) நீர் கைகளில் ஒட்டிக் கொள்ளும் வெண்ணெய்ப் 
பாய்ச்சுதல் . பருத்திக் காட்டுக்கு இன்னக்கித் பசை . தயிர்ப்பசண்ட கையில் ஒட்டிக்கிடுச்சு . 
தண்ணிகட்டோனும். 

தரம்பக்கட்டை பெ . காற்றில் 
தண்ணிக் கொட்டம் - பெ . குளியலறை . 

சாய்ந்து விடாமல் 

இருக்க , பட்டிப் 
துண்டு தண்ணிக் கொட்டத்துல கெடக்கும். படல்களுக்கு முட்டுக்கொடுக்கும் மூன்றாகப் 


வயல் . தலமடை வயல்ல சீக்கிரம் தண்ணி 
பாஞ்சுரும் . 
தலமாடு - பெ . கட்டிலில் தலை வைத்துப் 
படுக்கும் பகுதி . ஏண்டா தலமாடு கூடத் 
தெரியிலயா உனக்கு . 


96 பெருமாள் முருகன் 
பிளவுபட்ட கோல் . படலுச் சாயுது . ஒரு 
தரம்பக்கட்டை இருந்தாமுட்டுக்குடு . 
தரித்தல் - வி. குச்சிகளைச் சிறு சிறு 
துண்டுகளாக வெட்டிப் பிரித்தல் : கெழங்குக் 
குச்சி ஊன்றதுக்குத் தரிக்கோனும், 
தருசு - பெ . சட்னி , மிளகாய்ப் பொடி 
போன்றவை நன்கு அரைபடாமல் இருக்கும் 
தன்மை . நல்லா அரைக்கறதுதான. சட்னி தருசு 
தருசா இருக்குது . 
தலக்கட்டு - பெ . பரம்பரை எங்க தலக்கட்டுல 
ஆருக்கும் இந்த நோவு கெடையாது . 
தலக்கவுறு பெ . ஆடு , மாடுகளைக் 
கட்டுவதற்காக அதன் தலைப் பகுதியோடு 
கோர்க்கப்பட்ட கயிறு . தலக்கவுத்தப் புடுச்சிக் 
கட்டுடா . 
தலக்கறி - பெ . ஆட்டுத் தலையை வெட்டி 
அரிந்த கறி . தலக்கறி எடுத்தாந்திருக்கறன் . 
தலச்சங்குட்டி - பெ . ஆட்டின் முதல் குட்டி , 
தலச்சங்குட்டி,கெடாயாப் போட்டிருக்குது . 
தலச்சன் - பெ . முதல் குழந்தை . இவந்தான் 
எங்களுக்குத் தலச்சன். 
தலச்சுழிப்பு - பெ . தலைவிதி / தலை 
எழுத்து . எந்தலச்சுழிப்பு அப்பிடி இருக்குது .. 


தலதட்டி - பெ . சிறுவர் ( ஓடித் தொடும் ) 
விளையாட்டு . ( தொடுபவர் அருகில் 
வந்தால் உடனே ஓடுபவர் உட்கார்ந்து 
கொள்ளலாம் . தொடுபவர் தலையைத் தட்டி 
விட்டால் , ஓடுபவரில் உட்காராமல் 
இருக்கும் வேறு யாராவது வந்து தொட்டு 
உயிர் கொடுக்கும் வரை எழக்கூடாது ) . 
இன்னிக்கித் தலதட்டி வெளையாடலாம் . 
தலமடை - பெ . மதகின் கீழ் வயலிலுள்ள 
முதல்மடை. அவனது தலமடைக்கிட்ட இருக்கற 
வயலு . 


தலமாடு 
தலமார் - பெ . உழவில் ஏர் திரும்பும் இடம் . 
தலமாருல திரும்பி ஓட்டத் தெரியிலியா இன்னம் . 
தலவாரி - பெ . மாடு இழுத்துச் செல்லும் 
ஏற்றப் பாதையின் ( வாரி ) தொடக்கப் பகுதி . 
தலவாரிக்கிட்டப் போயி நிக்காத . 
தலையீத்து பெ . மாடுகள் முதல் 
சினையாகிக் கன்று ஈனும் பருவம் . இது 
தலையீத்துக் கெடாரி . 
தலையுமாரு - பெ . வெள்ளை வெற்றிலை, 
கருப்பு வெள்ளை வெற்றிலை இரண்டையும் 
கிள்ளிச் சேர்த்து அடுக்குவது . தலையுமாரு 
இன்னிக்கி என்ன வெல. 
தவக்கா - பெ . 1. தடவை . இந்தத் தவக்கா 
வௌச்சலு பரவால்ல . 2. தவளை. கல்லுக்கடிய 
இத்தன தவக்கா இருக்குது . 
தவசம் - பெ . தானியம் . இருக்கற தவசம் இந்த 
வருசம் சோத்துக்கு ஆயிரும் . 
தவிட்டுச் செல்லு பெ . தவிட்டில் 
பிடித்திருக்கும் பூச்சி. தவுட்டுச்செல்லு ஏறி ஊடு 
முழுக்க ஊருது . 


பெ . 


தலமடை 

வயல் 
தலைமடையிலிருந்து வரும் நீர் பாயும் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 97 
தவிட்டுப் புறா பெ . கிணற்றுப் தளுகு 

பெ . கோயில் பூசையில் 
பொந்துகளில் கூடு கட்டும் ஒருவகைப் புறா . படைக்கப்படும் சோறு . ஆண்டி தளுகு 
அந்தக் கெணத்துல தவுட்டுப்புறா கூடு கொண்டாந்து குடுத்திருக்கறான் . 
கட்டியிருக்குது . 

தளுகு சோறு - காண்க : தளுகு . 
தழுங்குதல் - பெ.அ. 1. எஞ்சுதல். நேத்துத் 

தளைக்கயிறு - பெ . மரம் ஏறும்போது 
தழுங்குன மனை . இன்னிக்கி அரநாளுக்குத்தான் 

இரண்டு கால்களையும் சேர்த்துப் போட்டுக் 
வரும் . 2. பின்தங்குதல். வேகமா வாடா , 

கொள்ளும் கால் கயிறு . கால்ல தளக்கவுறு 
தழுங்காத . 

மாட்டிக்கிட்டான்னா நிக்காம ஏறி ஏறங்குவான் . 
தழை - பெ . 1. மூலிகை மருந்து . ஏங்கலுக்கு 

தளையல் - பெ . ஆடு , மாடுகளை மேய 
அந்தப்பாட்டி தழ குடுக்கும் . 

அவிழ்த்து விடும் போது குனிந்து நடக்கும் 
2. இலைக்கொத்து . ஆட்டுக்குத் தழை ஓடிச்சிப் 

விதத்தில் இரு கால்களையும் சேர்த்துப் 
போடு . 

போட்டுவிடும் முடி . தளையல் போட்டுக் கூட 
தள்ளி வைத்தல் - வி . உடன் வாழப் இந்த ஓட்டம் ஓடுது . 
பிடிக்காமல் மனைவியைப் பிறந்த 

தறுதலை - பெ . போக்கிரி (திட்டுச் சொல் ). 
வீட்டுக்கோ , தனியாகவோ அனுப்பி 

அவன் கெடக்கறான் தறுதல . 
விடுதல் . எதுக்குப் பொண்டாட்டியைத் தள்ளி 
வெச்சானாமா . 

தன்னப்பால - வி . அ . தனக்குத்தானே . 

‘ தன்னப்பால சிரிக்கறான். பேசறான் . 
தளக்கம் - பெ . தளர்ச்சி . கயித்த நல்லாத் 
தளக்கமாக்கட்டு . 
தளயலு - பெ . கழுத்தில் கயிறு போடாமல், 

தா 
கன்றுக் குட்டிகளுக்கு முன்னங்காலில் 

தாக்கு - வி . இடித்துக் கொள் : புண்ணத் 
கட்டும் கட்டு . தளயலுப் போட்டுக் கட்டி 

தாக்கிக்கிட்டியா. 
வெய்யிடா . 
தளவார் 

தாக்கு - பெ . 1. பகுதி ; வயலின் குறிப்பிட்ட 
பெ . காளைக் கன்றுகளுக்குத் 

ஒரு பகுதி . ‘நடக்கப் போறதை எல்லாம் தாக்குத் 
நடை நன்கு வருவதற்காக் இரும்புச் 

தாக்காச் சொல்றாளாம் . அந்தத் தாக்குல ஒழவு 
சங்கிலியில் சேர்த்துக் கட்டும் தோல்வார் . 

ஓட்டோனும் - 
‘ அந்தக் கன்னுக்குத் தளவார் போட்டுக் கட்டு . 

தாக்குப்பிடி - பெ . சமாளித்துக் கொள் . 
தளவிசா வி.அ. தளர்வாக . ‘ கவத்த நல்லா 

பசின்னாக்கூட தாக்குப் புடிப்பான் . 
தளவிசாக் கட்டு . 

தாக்கோழி 

பெ . தாய்க்கோழி ; 
தளவு - பெ . நுனி ; உச்சி. சொக்காத் தளவ 

அடைகாத்துக் குஞ்சு பொறிக்கும் பெட்டைக் 
எதுக்குடா கடிக்கற . மரத்துத் தளவுல ஏறிக்கிட்டு 

கோழி . அந்தத் தாக்கோழி கழுகையே பறந்து 
என்ன வௌயாட்டு . 

அடிக்கும் . 
தளுக்கு - பெ . ஒருவகைக் காதணி . காதுல 
தளுக்குப் போட்டிருக்கறா. 

தாங்கு ( தல் ) - வி. குழந்தைகளுக்கு அதிகச் 

செல்லம் கொடுத்துக் கவனித்தல் . அவன 
தளுக்குப் பூடு - பெ . காதில் அணியும் இந்தத் தாங்குத் தாங்காட்டி சோறு திங்க மாட்டானா . 
தளுக்கு என்னும் அணிகலன் போலக் காய் 
காய்க்கும் பூண்டு . தளுக்குப் பூடு 

தாட்டி பெ . தடவை . இந்தத் தாட்டி 

பாஸாயிருவியா . 
ஊட்டோரத்துலயே மொளச்சிருக்குது . 


களை . 


98 . பெருமாள்முருகன் 
தாட்டு - பெ . அனுப்பு . அவன மொதத் தாட்டு . தாயக்கரம் - பெ . தாயம் விளையாடப் 

போடப்படும் கட்டம் . 
பெ . காரியம் சாதிக்கும் 

அவுங்கூட்டுல 
தாட்டுமை 

காரையிலயே தாயக்கரம் போட்டிருக்கறாங்க . 
சாமர்த்தியம் . அவன் தாட்டுமை உள்ள ஆளு. 

தாயம் 
தாட்ரிக்கம் - பெ . பலத்தோடு அழகாக 

பெ . தாய விளையாட்டில் 

ஒன்றுபோடும் எண்ணிக்கை. தாயத்துக்கு 
அமைந்த உடல். ஆளு நல்லா தாட்ரிக்கமா 

மட்டுந்தான் தொவையோனும். 
இருப்பான் . 

தார்க்குச்சி - பெ . வண்டியில் மாட்டை 
தாண்டிக்கெணறு - பெ . விவசாயத்திற்குப் 
பயன்படுத்த முடியாத சிறு கிணறு . தாண்டிக் 

அடித்து ஓட்டப் பயன்படும் கோல் . 
கெணத்துத் தண்ணியில நெல்லாநடமுடியும். 

தார்க்குச்சி எதுக்குடா வெச்சிருக்கற, ஒட்டு . 

காண்க . 
தாண்டுகால் பெ . ஏதாவதொன்றில் தார்க்கோமணம் 

உருட்டுக்கோமணம் . 
இருபுறமும் கால்களைத் தொங்க விட்டபடி 
இருத்தல் . எரும மேல தாண்டுகால் போட்டு தார்சு - பெ . கான்கிரீட் . தார்சு போட்டா ஊடு 
உக்காந்திருக்கறான் . 

கட்டறீங்க . 
தாத்தன் - பெ . அப்பாவின் அப்பா. எங்க தார்சூடு - பெ . தார்சு வீடு ; கான்கிரீட் தளம் 
தாத்தனூட்டுக்குப் போறன் . 

போடப்பட்ட வீடு . அவுங்களுக்கென்ன தார்சூடு 

கட்டிப்புட்டாங்க . 
தாதரா - பெ . புன்செய் நிலங்களில் 
இருக்கும் ஒருவகைக் ‘தாதி தார்ப்பாய் - பெ . வண்டியில் பாரத்திற்கு 
இருக்கிறஊடும் தாதரா இருக்கிற காடும் மேல் ( மழை போன்றவற்றால் பாதிக்காமல் 
உருப்படாது . (பழமொழி ) 

இருப்பதற்காகப் ) போடப்படும் மூடு துணி . 
தாதராப் புழு - 

தார்ப்பாய நல்லாமூடிக்கட்டுனியா. 
பெ. 

தாதரா என்னும் களைச் 
செடியில் இருக்கும் புழு ; (பசு நிறத்தில் பெரு தாரளன் - பெ . தாராளமாகச் செலவு 
உருண்டையாகச் சுருண்டு கிடக்கும்) . காடு செய்பவன் . தாராளனுக்கு ஒரு செலவு - 
முழுக்கத் தாதராப் புழுவேறிக் கெடக்குது . பழமொழி . 
தாம்பு - பெ . தானியக் கதிர்களைப் பரப்பி தாரை - பெ . மனிதன் , ஆடு , மாடு போன்ற 
அதன்மேல் மாடுகளை நடக்கவிட்டுக் அனைத்தின் கால் சுவடு . இந்தப் பக்கம் ஆட்டுத் 
கதிரையும் தானிய மணிகளையும் 

தாரை தெரியுது . பார்க்கலாம் வா . 
தனித்தனியாகப் பிரித்தல் ; போரடிப்பு . 
‘நாளைக்கு கம்மம்பூட்டை தாம்பு ஓட்டீரலாம் . 

தாலி பெருகு ( தல் ) - வி . தாலிக்கயிறு 

நைந்து போதல் . தாலி பெருகிப் போச்சு . 
தாம்புக்கண்ணி - பெ . போராடிக்கும் மாத்தோனும் . 
களத்தில் மாடுகளைப் பிணைக்கும் கயிறு . 
‘ தாம்புக் கண்ணிய இன்னங் குறுகலாக் கட்டு . 

தாவாக்கட்டை - பெ . முகத்தின் ( வாய்க்குக் 

கீழுள்ள ) அடிப்பகுதி . தாவாக்கட்டையத் 
தாம்புக்கயிறு 

காண்க : திருப்பீடுவன். 
தாம்புக்கண்ணி . 

தாவு - பெ . 1. இரு கைகளாலும் சேர்த்து 
தாம்பு மாடு - பெ . தானியக் கதிர்கள் அள்ளும் தீவன அளவு. ஒருதாவு பில்லு அள்ளி 
போரடிப்பதற்காகப் பயன்படுத்தும் மாடு. மாட்டுக்குப் போடு. 2. ஓர் இடத்தின் பகுதி , 
தாம்புமாட்டுக்கு வாக்கூடையக் கட்டி உடு. அந்தத் தாவுல பாரு. கெடக்கும் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 99 
தாழ்மடம் - பெ . கதவிலிருந்து சுவரில் திண்டு மல்லன் பெ . உருவத்தில் 
தாழ்ப்பாள் போய்ப் பொருந்தும் பகுதி , பெரியவன். திண்டுமல்லனாட்டம் இருக்கறான் 
‘ அந்தக் காலத்துல தாழ்மடம் நல்லா பெரிசா ஒரு வேலைக்கும் ஆவறதில்ல . 
வெச்சிருப்பாங்க . 

திப்பி - பெ . இடிப்பட்ட மாவில் ஜலித்துப் 
தானாவதி 

பெ . இருவீட்டாருக்கும் பிரித்து எடுத்த சரியாக இடிபடாத மாவு . 
இடையில் 

தூது சென்று பேசித் இன்னம் இடிக்கோனும். திப்பி திப்பியா இருக்குது . 
திருமணத்திற்கு ஏற்பாடு செய்பவர் 

திராணி - பெ . வலு. எங்கிட்ட பேச உனக்குத் 
( இப்போது இருக்கும் தரகர் போன்றவர் திராணி இருக்குதாடா. 
என்றாலும் , பணம் வாங்குவதில்லை ) . 
எங்கலியாணத்துக்கு அவருதான் தானாவதியா 

திருகாணி - பெ . முறுக்கிக் கொள்ளாமல் 
இருந்தாரு . 

இருப்பதற்காக ஆடு மாடுகளின் கழுத்துக் 
கயிற்றில் பிணைத்திருக்கும் 8 வடிவிலான 
இரும்பு வளையம் . வெள்ளாட்டுக்கு ஒரு 
திருகாணியோட கவுறு போடு . 

திருகினி - பெ . காண்க : திருகாணி . 
திக்கசம் - பெ . மிகப்பெரிய உருவம் . அவரு திருகினிச் சொம்பு - பெ. திருகி மூடும்படி 
ஆளுதிக்கசமாட்டம் இருப்பாரு. 

மேல்முடி அமைந்த சொம்பு . திருகினிச் 

சொம்புல பால் வாங்கியா. 
திக்கத்த சாத்தரம் - பெ. போக்கிடமற்றவள் 
| ன் (திட்டுச் சொல் ) . இந்தத் திக்கத்த சாத்தரம் திருகுதண்டம் - பெ . பிறரிடம் செய்தியைச் 
எங்க வந்து சேந்தது . 

சொல்லாமல் மறைத்தல் . ஆளு ஏதோ 

திருகுதண்டம் பண்றாண்டா . 
திட்டி - பெ . கண் திருஷ்டி , கொழந்தைக்கித் 
திட்டி பட்டிருச்சாட்டம் இருக்குது . சுத்திப் திறவை பெ . பிரம்பு , கொடிகள் 
போடோணும் . 

போன்றவற்றால் பின்னப்பட்ட பிரிமணை . 

“இந்தக் கொடியில ரண்டு திறவ பின்னீரலாம் . 
திட்டி ( த்தல் ) - வி. ஒன்றை வேறொன்றாக 

திறவைக்கொடி - பெ . காண்க : திறவை . 
( அமானுஷ்ய சக்திகொண்டு ) மாற்றுதல் . 
சாமி திருடங்களயெல்லாம் 

கல்லாத் 
திட்டிச்சுட்டாரு. 
திட்டு - பெ. 1 , சிறு மண்மேடு. திட்டு மேல 

தீட்டுடு - பெ . இழவு வீடு . தீட்டூட்டுக்குப் 
ஏறி நின்னு பாரு . 2. வசை . என்னயத் 

போய்ட்டு வந்து தண்ணி ஊத்திக்காத இருக்கறாம் 
திட்டிக்கிட்டே இருக்கறான் . 

பாரு. 
திடுமுட்டி - பெ . ஊருக்கு ஒரு விசயத்தை தீட்டுச்சோறு - பெ . இழவு வீட்டிலும் பூப்பு 
அறிவிப்பதற்காகத் தொடைகளுக்கு நடுவில் நன்னீராட்டு செய்யும் வீட்டிலும் 
வைத்து ஓசை எழுப்பும் இசைக்கருவி . 

பரிமாறப்படும் சோறு . ( பக்தி , விரதம் 
ஒன்னு தெரிஞ்சா ஒடனே திடுமுட்டி அடிச்சிரு . 

போன்றவற்றைக் கடைபிடிப்பவர்களும் 

சாமியாடுபவர்களும் 
திடுமுட்டு (தல் ) - வி. ஊர்முழுக்கவும் ஒரு 

இதனை 
விசயத்தைப் பரப்புதல் . இவனுக்குத் 

உண்ணமாட்டார்கள் ) . தீட்டுச் சோறு திங்கறத 
தெரிஞ்சிடுச்சா . ஊரே திடுமுட்டிருவான் . 

உட்டு வருசமாச்சு . 


துத்தாரி 


100 . பெருமாள்முருகன் 
தீம்பு - பெ . தீங்கு ; கெடுதல் . ஊட்டுக்குத் துலுக்கு - வி. சாமிக்குப் பலியிடும்போது 
தீம்பக் கொண்டாந்துட்டான் . 

ஆட்டுக் கிடாய்கள் தீர்த்தம் தெளித்ததும் 
தலையை அசைத்து , உடலைச் சிலிர்த்து 
உதறுதல் . அவங்க கெடா துலுக்கறதுக்குத்தான் 
ரொம்ப நேரமாச்சு . 

பெ . வெட்டுக்கிளி. 
துக்கிலியூண்டு 

துள்ளுகெடா 
- பெ . மிகமிகச் சிறியது . 
‘ துக்கிலியூண்டு சுண்ணாம்பு குடு . 

துள்ளுகெடா மேல உழுந்ததுக்காஇப்பிடி கத்துன. 
துக்கெரகம் பெ . ஆகாதவள் 

பெ.அ. மிகச் சிறியது . 
ன் 

துளியூண்டு 
(திட்டுச்சொல் ). இந்தத் துக்கெரகம் எங்க 

துளியூண்டு வெத்தல குடு. 
வந்திச்சு. 
துச்சணக்காரன் - பெ . கெடுதி செய்பவன் ; 

தூ 
துடுக்குத்தனம் . துச்சணக்காரனுக்குப் பொச்சுல 
செலந்தி . ( பழமொழி ) 

தூக்கப்பொணம் பெ . பிணம்போல் 

எந்நேரமும் தூங்குபவர் (திட்டுச் சொல்) . 
துடுமுட்டி - காண்க : திடுமுட்டி , 

இந்தத் தூக்கப்பொணத்தக் கட்டிக்கிட்டு அழுவ 
பெ . அறுப்புக் காலத்தில் முடியில . 
எல்லோரையும் எழுப்ப ( அதிகாலையில் ) 

தூக்கு - பெ . துணி உலர்த்த , தொங்க விட 
ஊதும் சிறு இசைக் கருவி. துத்தாரி ஊதியாச்சி , 

கட்டப்படும் கயிறு அல்லது கம்பி . தூக்குல 
எந்திரி . 

சொக்கா காயப் போட்டிருக்கறன் . 
துப்பட்டி - பெ . போர்வை . வெய்யக்கூட 
வந்திருச்சி . துப்பட்டிய இன்னம் எடுக்க மாட்டீங்கற . 

தூக்குப் பை - பெ . கையில் பிடித்துச் 

செல்லும் துணிப்பை. தூக்குப் பை இருந்தாக் 
துப்புட்டு - காண்க : துப்பட்டி , 
தும்பி - பெ . ஏற்றம் இறைக்கப்படுகையில் தூக்குப்போசி - பெ . கையில் பிடிக்கும் 
நீர்மொண்டு வரும் தோலால் ஆன கூடை வளையமுடைய சோறு எடுத்துச் செல்லும் 
( பறி ) யின் (நீர் வெளியேறுவதற்காக வால் பாத்திரம் தூக்குப் போசியில சோறு ஊத்தி 
போலிருக்கும் ) பகுதி . தும்பிய இன்னங் வெய்யி . 
கொஞ்சம் இழுத்துக் கட்டு . 

தூக்குப்போணி - காண்க . தூக்குப்போசி . 
தும்பிக்காது - பெ . தும்பியில் கயிறு 
கோர்த்துக் 

கட்டுவதற்காக 

தூக்குவாளி - காண்க . தூக்குப்போசி . 
வைக்கப்பட்டிருக்கும் தோல் வளையம் . தூத்துகூடை 

பெ . 
தும்பிக்காது அறுந்து போச்சு . தைக்கோனும் . தூற்றுவதற்காகப் பயன்படும் கூடை . தூத்து 
தும்பு - பெ . ஆடுகளைக் கட்டும் கயிற்றில் , 

கூடைய எடுத்தா. 
அவற்றின் கழுத்தில் போடும் பகுதியில் தூமை பெ . மாதவிலக்கின்போது 
இருபிரிவு இருக்கும் . ஒருபுறம் இறுகிய முடி . வெளியாகும் ரத்தக்கழிவு. அவன் என் 
எதிர்ப்புறம் அந்த முடியை நுழைத்து தூமையைக் குடிச்சானாமா . 
மாட்டிவிடுவதற்கேற்ற கயிற்றுப் பிளவு . 

தூரி 

பெ . ஊஞ்சல் . மரத்துல , தூரி 
குட்டிக்குத் தும்பக் கழட்டி உடு , போய் மேயட்டும் . 

கட்டியிருக்கறம் . 


குடு . 


தானியம் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 101 
தூரிக்கல்லு பெ . கோயிலில் 

தெளுவு - பெ . பனை, தென்னை மரங்களில் 
நிறுத்தப்பட்டிருக்கும் கல்லால் ஆகிய இருந்து பெறப்படும் பானம்; கள் ; பதநீர் . 
ஊஞ்சல் . கோயில்ல தூரிக்கல்லு பேந்து போச்சு . அந்தப் பனையில் தெளுவு பரவால்லயா . 

தென்னந்தடுக்கு - பெ . தென்னோலையால் 

பின்னப்பட்ட உட்காரும் கீற்று . அந்தத் 
தெ 

தென்னந்தடுக்க எடுத்துப் போடு, 
தெகை ( தல் ) வி . அமைதல் . இந்தப் தென்னமட்டை - பெ . தென்னை ஓலை . 
பொண்ணாச்சும் தெகஞ்சுதுன்னாப் பரவால்ல . ரண்டு தென்னமட்டை வெட்டிப் போடு . 
தெங்கோடி | பெ . தெற்கு மூலை . தெனுசு - காண்க : தெணாசு. 
தெங்கோடியில கெடக்குது பாரு . 
தெணாசு - பெ . மாட்டின் மேலிருக்கும் ஈ 
வகை. அந்தத் தெணாச அடிச்சு எறி. 

தே 
தெத்தலு - பெ . எலும்பும் தோலுமான மாடு. தேக்குருட்டு - பெ. ஓலைக் கொட்டகையின் 
அந்தத் தெத்தலப் புடிச்சுக் கட்டு . 

உச்சியில் பொருத்தப்படும் உருண்டையான 
தெப்பலம் - வி.அ. உடல் மெலிவு . ஆளு 

தேக்குமரக் கட்டை. தேக்குருட்டுல கரையான் 
தெப்பலமாப்போயிட்டான். 

ஏறுது . 

தேக்குருள் - காண்க : தேக்குருட்டு . 
தெரக்கா - வி.அ. மும்முரம் . “ வேல தெரக்கா 
நடக்குது . 

தேங்காத்தொட்டி பெ . சிரட்டை ; 
தெரகோல் - பெ . மயிர்கோதும் நீளக்கோல் . 

பருப்பை எடுத்தபின் இருக்கும் தேங்காய் 
தெரகோலு எங்க வெச்சனோ தெரில. 

ஓடு . தேங்காத் தொட்டிய அடுப்புல போடு . 
தேசப்புளியங்காய் பெ . 

சீனிப் 
தெரட்டி - பெ . பூப்பு நன்னீராட்டு விழா . 
பொண்ணுக்குத் தொட்டி , கண்டீப்பா வந்தரோனும் . 

புளியங்காய் . தேசப் புளியங்கா கொத்துக் 

கொத்தாக்காச்சிருக்குது . 
தெவை - வி . 1. தானியங்களின் தோல் 

தேட்டம் - பெ . விருப்பம் . அவனுக்கு அதுல 
நீக்குதல். கம்ப நல்லாத் தெவச்சு வெய்யி. 2 . 
மழுங்கிய அரிவாள் வாயைக் கூராக்குதல் . 

தேட்டமில்ல . 
அரிவாளத் தெவையோனும் . 

தேய்ப்புமுட்டி - பெ . வெல்லப்பாகை 

உலர்த்துவதற்காகத் தேய்க்கப் பயன்படும் 
தெவையச் சோறு 

பெ . 

நீண்ட காம்புடைய உருளையான 
விரதமிருப்பவர்கள் சாப்பிட உப்பில்லாமல் , 
சோற்றில் செய்யப்படும் பண்டம் . வயிறு 

மரத்துண்டு . தேய்ப்பு முட்டில சக்கரையத் தேச்சு 

உடு . 
ரொம்ப தெவையச் சோறு தின்னுட்டான். 
தெவையம் - காண்க : தெவையச் சோறு . 

தேரைக்காய் - பெ . மரத்திலிருக்கும் 

போதே கெட்டுப்போன தேங்காய் ( தேரை 
தெள்ளுமணி பெ . பிள்ளைகளைக் அதன் மேல் உட்கார்ந்தால் அவ்விதம் 
குறித்துக் கிண்டலாகச் சொல்லும் பெயர் . கெட்டுப்போகும் என்பது நம்பிக்கை ) . 
இந்தத் தெள்ளுமணி எனக்குப் பொறந்திருக்குதே . இந்தத் தேங்கா ஆவாது .தேரக்காயாப் போச்சு . 


102 . பெருமாள் முருகன் 
தேவை பெ . திருமணக் காரியம் . தொட்டு - பெ . நிலக்கடலைத் தோல் பகுதி . 
பொண்ணுக்கு ஒரு தேவை பண்ணிட்டாப் போதும். கல்லக்காத் தொட்ட அள்ளிக் கொட்டு . 
தேன்சிட்டு - பெ. பூக்களில் தேன் உறிஞ்சும் தொடக்கறி பெ . ஆட்டுத் தொடை 
சிட்டுக் குருவி வகை . தேன்சிட்டுப் பாரு . இறைச்சி . தொடக்கறிய மிச்சம் வெச்சா நாளக்கி 
கருப்பா மினுமினுன்னு அழகா இருக்குது . கொழம்பு வெச்சுக்கலாம் . 

தொடம் - பெ . எண்ணெய் போன்றவற்றை 

எடுக்கப் பயன்படும் நீண்ட கம்பியுடன் 
தொ 

கூடிய கிண்ணம் . தொடத்த எடுத்து எண்ணெ 
தொக்கடவு - பெ . மனிதர்கள் செல்லும் மொள்ளு. 
அளவுக்கு வேலியில் உருவாக்கப்படும் சிறு தொடற விளையாட்டு - பெ . சிறுவர் ஓடித் 
வழி . எதுக்குத் தடுமாரற . வேலியில் தொக்கடவு தொட்டு விளையாடும் விளையாட்டு . 
இருக்குது அதுல போ. 

தொடற விளையாட்டுப் போடலாமா. 
தொக்கடா - வி.அ. உடல் உறுதியற்றுச் 

தொடு ( தல் ) - வி . செருப்பைக் காலில் 
சோர்வுடன் ( நடத்தல் ) . அவம்பாரு தொக்கடா அணிதல். செருப்பத் தொட்டுக்கிட்டு வா . 
தொக்கடான்னு நடக்கறான். 

தொடுப்பு பெ . முறையற்று ஆணும் 
தொங்குவாது. பெ . சிறுவர்கள் பெண்ணும் 

கொள்ளும் உறவு . 
மரத்திலேறிப் பிடித்துத் தொங்கிக் கீழே 

அவுங்களுக்குள்ள ஏதோ தொடுப்பு இருக்குது . 
குதிக்கப் பயன்படும் கிளை . தொங்குவாது 
வெளையாட்டு வெளையாடலாம் . 

- காண்க : தொட்டி உருளை . 

தொண்டி 
தொங்குனி - பெ . திட்டுச்சொல் . மிக 

தொண்டு - பெ . ஒழுக்கமற்ற ஆண் / பெண் ; 
அதிகமாகப் பொய் சொல்லுபவன் . அந்தத் 

பலரோடு உறவு கொள்ளும் ஆண் / பெண் . 
தொங்குனிகிட்டப்போய் நெசத்த கறக்க முடியுமா? 

அவ கத்தத் தொண்டு . “ இந்தப் பையன் தொண்டாப் 

போயிட்டானே . 
தொச்சம் - பெ . உடல் ஊனம் ; அம்மா , 
அப்பா யாரேனுமோ இருவருமோ இல்லாத 

தொண்டுப்பட்டி பெ . மாடு கட்டும் 
குறை . பையனுக்குக் காலுக் கொஞ்சம் தொச்சம் . 

தொழுவம் ; தீவனப் போர் , சிறு பொருட்கள் 
எதாச்சும் தொச்சமிருக்கற ஊடாப் பாத்துத்தான் 

வைக்கும் குடிசை போன்ற அனைத்தும் ( ஒரு 
பொண்ணக்குடுக்கோனும் . 

சில குறையலாம் ) சேர்ந்த இடம் . 

தொண்டுப்பட்டியில மாட்டக் கொண்டோயிக் 
தொசக்கான் - பெ . குண்டாக இருந்தும் 

கட்டு , 
உடல் பலமற்றவள் / ன் . அவன் ஒரு 
தொசக்கான் . 

தொண்டு மன பெ . இரண்டு 

முழங்கால்களையும் நிலத்தில் 
தொட்டி உருளை 

பெ . கிணற்றில் 

ஊன்றிக்கொண்டு நிற்கும் நிலை . 
ஏற்றக்கால்களை இணைத்து இருக்கும் அப்பெல்லாம் பண்ணயக்காரனுக்கு முன்னால 
உருளை . ஏத்தம் எறச்சு முடிச்ச ஓடன தொட்டி தொண்டு மண்டி போட்டுக்கிட்டுத்தான் நிப்பாங்க . 
உருளயக் கழட்டி வெச்சரோனும் .. 



தொண்டு முட்டி - பெ . எருமையோ 
தொட்டிக்கட்டு வீடு 

பெ . நாற்புறக் 

மனிதனோ விரைந்து ஓடாமலிருப்பதற்காக 
கூரைகளிலிருந்தும் நீர் வந்து விழும்படி 

முன்னங்கால்களுக்கிடையே கட்டப்படும் 
மையம் கொண்ட வீடு . அவுங்களுது அந்தக் 

சாமான் . அவனுக்குத் தொண்டு முட்டி 
காலத்துத் தொட்டிக் கட்டு வீடு . 

கட்டியுட்டாத்தான் சரிப்படுவான். 


மண்டி 


கூடை . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 103 
தொத்துகால் - பெ . எட்டாத வேலி, செடி தொலித்தல் வி . உரித்தல் . கல்லக்கா 
கொடிகளை 

மேய தொலிக்க வாறியா. 
முன்னங்கால்களை அவற்றின் மேல் 

தொலை - பெ . ஏற்றம் உள்ள கிணற்றுப் 
வைத்துக் கொண்டு வெள்ளாடுகள் நேராக 

பகுதி . தண்ணி கொண்டார தொலைக்குப் போனா . 
நிற்கும் நிலை. அங்க பாரு தொத்து காலுப் 
போட்டுக்கிட்டு மேயுது . 

தொலைமேடு - பெ . கிணற்றில் ஏற்றம் 
தொப்பக்கட்டை 

அமைந்துள்ள மேட்டுப் பகுதி . தொல 
பெ . வண்டியில் 

மேட்டுல நின்னு பாத்தன் . 
பாருக்குக் கீழ் இரு சக்கரங்களையும் 
இணைக்கும் கட்டை . தொப்பக் கட்டையில தொவை - பெ . தாயவிளையாட்டில் காயை 
ஆரோ மையில எழுதியிருக்கறான் . 

வெளியே நகர்த்தத் தொடங்குதல். நீஇன்னம் 
தொப்பல் - வி.அ. முழுவதும் , சிறிதும் 

தொவையவே இல்லயா. 
இடைவெளி இன்றி . எங்காச்சும் நின்னு தொளக்குழி - பெ . கிணற்றினுள் ஏற்றச்சால் 
வரக்கூடாது ... தொப்பலா நனஞ்சுபோயிட்டயே . வந்து நீர் மொள்ளும் ( மற்ற பகுதிகளை விட 
தொப்பை - பெ . புளியம்பழத் தோல் . 

ஆழமாக்கப்பட்டிருக்கும் ) குழிப்பகுதி . 

தொளக்குழியில முழுகி மண்ணெடுக்கோனும் . 
தொப்பைய உறிச்செரி . 

தொழுவாடு - பெ . வழக்கம் . அவனுக்குப் 
தொம்பை - பெ . தானியங்களைச் சேகரித்து 

பொய்ப் பேசறதே தொழுவாடாப் போச்சு . 
வைக்க மூங்கிலால் பின்னப்பட்ட 
( மூடியுடன் கூடிய ) பெரிய 

தொளைக்கல் பெ . ஏற்றக்கால் 
தொம்பையில, கொஞ்சம் கம்பள்ளியா . 

செருகும்படி துளையிடப்பட்டு 

கிணற்றுக்குள் லேசாக நீட்டிக் கொண்டு 
தொய்யல் - பெ . ஒரு வகைக் கீரை. 

இருக்கும் வகையில் பதிக்கப்பட்ட கல் . 
கொஞ்சம் தொய்யப் பொறிச்சாந்தாக் கடையலாம் . 

‘ தொளக்கல்லு மேலு இருந்து குதிக்காதடா. 
தொல்லி - பெ . காய்களின் தோல் . 
‘ சொரக்காத் தொல்லிய அரிஞ்செறி . 
தொலவு பெ . பெருஞ்சண்டையின் 

ARIES 
விளைவாய்ப் 

பங்காளிக் 
குடும்பங்களிடையே தெய்வ சாட்சியாய் 
நிகழும் தொடர்பு அறுதல் ( மீறுவது தெய்வ 
குற்றம் . மீண்டும் இணைவது என்றால் 
தெய்வ சந்நதியில் நடக்கும் ). அவுங்களுக்கும் 
எங்களுக்கும் தொலவு . அவுங்க ஊட்டுச் சோற 
நாந்திங்க மாட்டன் . 
தொலாக்கட்டை - பெ. வீட்டுக் கூரையில் 
விட்டமல்லாத சிறுகட்டை . தொலாக்கட்டைக்கு 
நேராப் பாரு . எலி ஓடுது . 

தொளைக்கல் 
தொலாவு ( தல் ) - வி. தேடுதல் . எவ்வளவு 
நேரமா உன்னயத் தொலாவறம். 

தொறப்பு - பெ . பூட்டு . தொறப்ப எங்க 
வெச்சனோ தெரில . 


104 . பெருமாள் முருகன் 
தொறப்புக்குச்சி - பெ . சாவி . தொறப்புக்குச்சி 
எங்கட்டத்தான் இருக்குது . 
தொறப்புக்லக - காண்க : தொறப்புக்குச்சி . 


தோனை - பெ . வென்குட்டம் . உடலில் 
தோல் வெள்ளை நிறமாக இருத்தல் . 
அவனுக்கு ஒடம்பெல்லாம் தோன பரவுது . 


நக்கிரி 


பெ . 


தோ 

ந 

- பெ . கீரை . இன்னக்கி நக்கிரி 
தோடு - பெ. நுங்கு , பனம்பழம் இவற்றின் 

கடைஞ்சிருக்கறன் . 
மேலிருக்கும் முடி ; பருத்திப் பஞ்சு எடுத்த 
அடிப்பகுதி . தோட்டப் பிச்சு எறிஞ்சுட்டு நங்கு 

எல்லாவற்றையும் 
பனங்காயச்சுடு. 

உண்ணாமல் , நாக்குச் சுவை பார்த்து , 

பலவற்றை உண்ணாமல் ஒதுக்கி விடும் 
தோண்டு - பெ. மண்ணின் மேற்பகுதி நீரை 

தன்மை . இப்படி நங்கு பாத்தா வவுறு நெறையுமா ? 
வடித்து விடுவதற்காக ஆழமாகத் 
தோண்டப்படும் வாய்க்கால் . மஞ்சக் நங்கை பெ . அண்ணனின் மனைவி 
காட்டுக்குத் தோண்டு புடிச்சு உடு . 

( அண்ணி ) ; கனவனின் 

அக்கா , 

மனைவியின் அக்கா. உங்க நங்க கூப்புடுதுடா. 
தோணி பெ . மழைநீர் கீழே போய் 
விழும்படி இரு கூரைகளுக்கிடையே நங்கையா - காண்க : நங்கை 
சொருகும் தகரம். தோணி ஓட்டையாப் போச்சு . 

நச்சுதல் வி . எதையாவது கேட்டு 
ஒழுவது . 

இடைவிடாமல் குழந்தைகள் தொந்தரவு 
தோது - பெ . வசதி ; விபரம் . எடம் தோதா செய்தல் . " சும்மா நச்சிக்கிட்டே இருக்காதடா . 
இருக்குதா. பையன் நல்ல தோது . 

நசியம் பெ . 1 . மாடுகள் 
தோப்பரை பெ. தோலால் செய்த சினையாவதற்கான பருவ அறிகுறி ( அதன் 
(சக்கிலியர் தம் கருவிகளை வைத்துக் பெண் குறியைக் கையால் தொட்டால் 
கொள்ளும் ) பெரிய பை. சொக்கா என்னடா அசையாமல் நிற்றல் , பெண் குறியிலிருந்து 
தோப்பரையாட்டம் இருக்குது . 

ஒருவகை திரவம் வடிதல் போன்றன ). 
தோரணப்பலகை - பெ . ஏற்றக் கால்களை 

மாட்டுக்கு இதுதான் நல்ல நசியம் . காளைக்குக் 

கொண்டோ. 
இணைக்கும் மேல் பலகை . தோரணபலவ 

2. விருப்பு எனப்படும் 
இத்துப்போச்சு. 

ஒருவகை நோய் கண்ட மாடுகளுக்க 

குறுமிளகு , வெற்றிலை , சீரகம் , பூண்டு 
தோவ மொட்டு 

பெ . ஓடு முதிராத ஆகியவற்றின் சாறு கலந்து கொடுக்கும் 
முட்டை ( அடுத்த நாளுக்கான முட்டையை மருந்து . மாட்டுக்கு நசியம் குடித்திருக்கறன் . 
முதல் நாளே கோழி வைத்துவிட்டால் நல்லாப் போயிரும் . 
இவ்விதமான முட்டை கிடைக்கும் . இந்த 
முட்டை இடும் கோழியை உடனே கொன்று 

நஞ்சசோறு - பெ. நைந்த சோறு , கெட்டுப் 
சமைத்து விடுவர்). "இந்தக் கோழி தோவமொட்டு 

போன சோறு . நஞ்ச சோத்தத் தின்னிருக்கரென். 
இட்டிருக்குது . 

வவுறு வலிக்குமா 
தோலான் துருத்தி - பெ . அடியாட்கள் ; 

நஞ்சு - பெ. ஆடு, மாடுகள் ஈன்றதும் சில 
கீழானவர்கள் . “தோலான் துருத்தி எல்லாம் 

மணி நேரம் கழித்து வரும் உதிரமும் 
எனக்குப் புத்தி சொல்ல வந்துட்டாங்க . 

சதையும் கலந்த , கொடி போன்ற நீளமான 


- 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 105 
சதைக் ேகாளம் . ( இதை ஆடு , மாடுகள் வெய்யக் காச்சுது. நடைக்குப் பந்தல் போடோணும் . 
தின்றுவிட்டால் , பால் 

இல்லாமல் 
போய்விடும் ) . குட்டிபோட்டு இவ்வளோ 

நடைக்கதவு - பெ . எதிரெதிராக அமைந்து 
நேரமாச்சு. இன்னம் நஞ்சு போடலியா . 

வீடுகளுக்குப் பொதுவான பகுதியான 

நடை யின் நுழைவாயில் கதவு . நடக்கதவ 
நஞ்சுக் கொடி - காண்க : நஞ்சு 

நல்லாச் சாத்துனியா . 
நட்டம் - பெ . செங்குத்து . படி நட்டமாப் நடை தடம் - பெ . நடப்பதற்கு மட்டும் 
போய்க்கிட்டே இருக்குது . 

உதவும் சிறிய இடம் ; ஒற்றையடிப் பாதை . 
நட்டு - பெ . தழைந்து வருவதற்காக வெட்டி 

அந்தக் காட்டுக்குப் போறதுக்கு நடதடந்தான் 
நடப்படும் மரப்போத்து . ரண்டு நட்டு 

இருக்குது . 
கொண்டாந்து நடு. 

நடைவீடு - பெ . எதிரெதிராக வீடமைந்து , 
நடமாத்து - பெ . நடை மாற்று ( நடை 

இரண்டும் பொதுவான மையப் பகுதியில் 
விரிப்பு ) ; மணப்பெண் , மண 

இணைக்கப்பட்டு , அதில் நுழைவாயில் 

மகன் 
நடப்பதற்காக விரிக்கப்படும் துணி . நடமாத்து 

அமைக்கப்பட்ட வீடு . அவுங்களுக்கென்ன 
நல்லதாப் போடு. | 

நடையூட்டுக்காரங்க . 
நடநட்டம் - காண்க : நட்டம் . 

- பெ . நீர்நிலையை ஒட்டிய 
நத்தக்காடு 

பகுதியில் உள்ள நிலம் . “நத்தக்காட்டுக் கம்பு 
நடவை - பெ . கதவு . அந்த நடவையத் தொற . வந்து எத்திப் போச்சாம் - பழமொழி . 
நடுக்காதுத் தளுக்கு பெ . காதின் நத்தம் - பெ . 1. நீர் நிலைக்கு அருகிலுள்ள 
நடுப்பகுதியில் பெண்கள் அணியும் நகை . புறம்போக்கு நிலம் . நத்தத்துல போயி ஊடு 
இந்த நடுக்காதுத் தளுக்கு கட்டியிருக்கறான் . 2. இரத்தம் . நண்டுக்கு 
கலியாணத்தப்பப்போட்டது . 

நத்தமில்லை - பழமொழி . 
நடுப்பாரு - பெ . வண்டியின் நடுப்பகுதியில் நத்தப் பொறம்போக்கு - பெ . நீர்நிலைக்கு 
போடப்பட்டிருக்கும் நீள மரச் சட்டம் . அருகில் உள்ள புறம்போக்கு நிலம் . நத்தப் 
நடுப்பாரப்புடுச்சுக்கிட்டுத் தொங்கறான் . பொறம்போக்குக்கு நாங்க கந்தாயம் கட்டறம் . 
நடுவலவ - பெ . அண்ணன் அல்லது அக்கா, நத்து ( தல் ) வி. தின்பண்டம் 
தம்பி அல்லது தங்கை எனத் தனக்கு கிடைக்காததால் குழந்தைகள் ஏக்கம் 
முன்னும் பின்னும் உறவுகளைக் கொண்டு கொள்ளுதல் . நத்தி நத்தியே எளச்சுப் 
இடையில் பிறந்த பெண் . உங்க நடுவலவ எங்க போயிட்டான் . 
போய்ட்டா . 

நப்பாலக் கொடி - பெ . சளியினால் 
நடுவலவன் பெ . தனக்கு முன்னும் ஏற்படும் மூக்கடைப்பைப் போக்கப் 
பின்னும்பிறந்த அண்ணன் அல்லது அக்கா, பயன்படும் கொடி ( இதன் சிறிய தண்டைப் 
தம்பி அல்லது தங்கை என உறவுகளைக் பறித்து மூக்கில் நுழைத்தால் பொடி 
கொண்டு இடையில் பிறந்த ஆண் . போட்டது போலத் தொடர்ச்சியாகத் தும்மல் 
‘நடுவலவனுக்கு எங்க பொண்ணுக்கட்டியிருக்குது . வந்து கொண்டே இருக்கும் ) . நப்பாலக் கொடி 

இருந்தாப் பறிச்சு மூக்குல உடு . 
நடை - பெ . எதிரெதிராக வீடுகளமைத்து 
இரண்டுக்கும் பொதுவாக இடையில் நப்பு - பெ . 1. லேசான ஈரம் . துணி இன்னம் 
நுழைவாயில் கொண்டிருக்கும் பகுதி . 

இருக்குது . 


நப்பா 


வகை . 


106 . பெருமாள் முருகன் 
2. தின்பண்டத்தைக் கொடுப்பது போலக் 

நா 
காட்டி ஏமாற்றுதல் . இவம் பாரும்மா நப்புக் 

பெ . பூட்டு முன் கதவை 
காட்டறான் . 3 . 

நாதாங்கி 
வளம் . மண்ணு நல்ல 

நிலையுடன் இணைக்கும் இரும்பு வளையம் . 
நப்புத்தானுங்க . 

பூட்டாம நாதாங்கியப்போட்டுட்டு வந்திருக்கறான் . 
நரச்சுப் போதல் - பெ . பதநீர் கெட்டுப் 
போதல் . தெளுவு நரச்சுப் போச்சு . 

நாம்பு வி . விரல்களை மடக்கி 

அழுந்தப்பிடித்தல் . நல்லா நாம்பிப் பிடிச்சு உடு. 
நரிப்பயிறு - பெ. பாசிப் பயிறு போன்ற 
பயறு 

நாம்பு ’ - பெ . ஒரு கைப்பிடி அளவு. ஒரு 
நரிப்பயிறு கொஞ்சம் 
வெதச்சிருக்கறன். 

நாம்பு சோறு கூடத் திங்கல . 
நரையான் - பெ. வேம்பை வெட்டுவதால் நாய்க்காசு - பெ . சிறு குழந்தைகளின் அரை 
சேவேறாமல் மரத்தில் ஏற்படும் மாற்றம் . 

ஞாண் கயிற்றில் கோர்க்கும் நாய்ப்பீடம் 
வேம்பவெட்டாத,நரையான்உழுந்திடும் . 

போட்ட சிறு செம்புத் தகடு . கொழந்தைக்கு 

நாய்க்காக ஒன்னு வாங்கிக் கோத்துப்போடு. நலக்கம் 
நல்ல காளான் பெ . வரப்புகளில் 

வராது . 
முளைக்கும் நச்சுத் தன்மையற்ற (சமைத்து 
உண்ணக்கூடிய ) காளான் வகை . நேத்து நல்ல நாய்ச்சட்டி - பெ . நாய்க்குச் சோறு போடும் 
காளான் அஞ்சாறு கெடச்சுது . அதுலதான் சாறு சட்டி, ‘நாய்ச்சட்டியில் கொண்டோயிப் போடு . " 
காச்சுனம் . 

நாய்ச்சிலுவா - பெ . புலி வகையைச் சார்ந்த 
நல்ல பிள்ளை நாச்சி - பெ . கேலியாகக் புலியை விடச் சிறிய , நாய்களை உண்ணும் 
கூறும் திட்டுச்சொல் . எனக்குன்னு வந்து மிருகம் . அந்தக் காட்டுப்பக்கம் நாய்ச்சிலுவா 
பொறந்திருக்கறான் பாரு. நல்ல பிள்ள நாச்சி . இருக்குது . 
நலக்கம் பெ . குழந்தைகளுக்கு நாலமாசம் - பெ . அடுத்த மாதம் . நாலமாசம் 
உடல்நலமின்மை . கொழந்தைக்கு நலக்கம் . நோம்பி வந்திரும். 
மருந்து குடு . 

நாலவாரம் 

பெ . அடுத்த வாரம் , 
நலங்குதல் வி . குழந்தைக்கு ‘நாலவாரந்தான் சந்தைக்குப் போவோனும் . 
உடல்நலமில்லாமல் போதல் . கொழந்த 

நாவிட்டை - பெ . நாயின் மலம் . அரளி 
நலங்கிரிச்சு. 

வெதயத் தின்னுட்டான்னு நாவிட்டயக் கரச்சு 
நவ்வாலு - பெ . நந்நான்கு . நான்கு ஊத்துனாங்கோ , 
நான்காக, ஆளுக்கு நவ்வாலாக் குடு. 

நாவேலப்பூடு - பெ . களைச் செடி . மஞ்சள் 
நவண்டு - பெ . கீழ் உதடு . எப்பப்பாரு நிறத்தில் சிறு பூவுடைய பூண்டுச் செடி . 
நவண்டக் கடிச்சுக்கிட்டே இருக்கறான் . நாவேலப்பூட்டப் புடுங்கி அக்கட்ட போடு . 
நவுப்பு - பெ . லேசான ஈரத் தன்மை . தட்டு நாள் குறித்தல் - வி . திருமணத்திற்கு 
இன்னம் நவுப்பா இருக்குது . போர் வெக்க இருவீட்டாரும் 

பெரியவர்கள் 
வேண்டாம் . 

முன்னிலையில் நல்ல நாள் பார்த்து முடிவு 
நவுறு - காண்க: நவுப்பு 

செய்தல் . கலியாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா ? 
- பெ . தூய்மை . ஊட்ட நறுவுசா 

நாளாவட்டம் - வி.அ. சிறிது நாள் ( போகப் 
வெச்சிருக்கறா . 

போக ). நாளாவட்டத்துல செரியாப் போயிரும் , 

உடு . 
நன்னி - பெ . நன்றி. கொஞ்சமாச்சும் நன்னி 
இருக்குதா. 

நாளன்னை 

- பெ . நாளை மறுநாள் . 
‘நாளன்னிக்கு வா . சினிமாவுக்குப் போகலாம் . 


நறுவிசு 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 107 
நி 

நீசம்புடுச்சவள் / ன் - பெ . குளிக்காமல் 

அழுக்காக உள்ளவள் / ன். அவன் 
நிமட்டை - பெ . கஷ்டம் . வேல இன்னிக்கி நீசம்புடிச்சவன் , 
நிமட்ட வாங்கிடுச்சு. 

நீட்டச்சட்டம் - பெ . கட்டிலின் நீளவாக்கில் 
நிலக்கறையான் - பெ . செடிகளின் வேரை பொருத்தப்பட்டிருக்கும் மரச்சட்டம் 
அரிக்கும் கறையான் . பருத்திச் செடி வேர நீட்டச்சட்டம் குருத்து ஓடிஞ்சி போச்சு. 
நெலக்கரையான் அரிச்சிருச்சி . 

நீர்ச்சீலை - பெ . கோவணம் நீர்ச்சீலைய 
நிலக்குடுசு - பெ . நிலக்குடிசை. சுற்றிலும் நல்லாப் புழிஞ்சு போடு. 
நிலத்தில் பதியும் வகையில் , வட்ட வடிவில் 
அமைக்கப்பட்ட சிறு குடிசை. நெலக்குடுசுல 

நீர் விளாவு - வி. கடவுளுக்குப் பூஜை 

செய்யும்போது , நிறை சொம்பில் 
மம்முட்டி கெடக்கும். எடுத்தா. 

வைத்திருக்கும் நீரை வலக்கை விரல்களால் 
தொட்டு இட வலமாக மூன்று முறை 
தெளித்தல் . "நீர்வெளாவு, மறந்தராத . 
நீலக்கொளுஞ்சி - பெ . நீல நிறமுடைய 
கொளுஞ்சிச் செடி . "நீலக் கொளுஞ்சி எங்காச்சும் 
ஒன்னுதான் இருக்கும் . 


நு 
நுரைப்பீர்க்கு பெ . பீர்க்கங்காயின் 
ஒருவகை ( இதன் முற்றிய காயைக் காய 
வைத்து முதுகு தேய்க்கப் பயன்படுத்துவர்) . 
நுரைப்பீர்க்கங்காக் கொழம்பு நல்லாருக்கும். 


நிலக்குடுசு 


நிறத்தல் - வி . நிறம் உருவாகி வருதல் . 
பாலூத்தி நெறக்கக் கலந்தாத்தான் காப்பி 
நல்லாருக்கும். மஞ்சள் நெறந்துக்கிச்சா . 
நிறைபறி - பெ. ஏற்றத்தில் நிறைந்த நீருடன் 
மேல்வரும் சால் . நெறைபறியோட கவுறு அந்து 
உழுந்திருச்சு . 


நூ 
நூட்டம் பெ . வசதி , பணபலம் ; 
செல்வாக்கு . அவள் நூட்டமுள்ள ஆளு. 
நூல்கவுறு - பெ . நூலால் பின்னப்படும் 
கயிறு . நூல் கவுறு வாங்கிக் கட்டிலுக்குக் 
கட்டோனும் . 


h 


நெ 


நீக்கு ( தல் ) - வி. திறத்தல். அவுங்க இன்னம் 
கடைய நீக்குல. 

நெகக்கண்ணு - பெ . விரல் சதையோடு 
நீச்சம் - பெ . கெட்ட நாற்றம் . என்னமோ நீச்சம் ஒட்டியுள்ள நகப்பகுதி . நெகக்கண்ணுவ 
அடிக்குதே . 

அழுக்குப் படாம வேல செய்ய முடியுமா ? 


108 . பெருமாள்முருகன் 
நெகா பெ . ஒன்றைக் குறித்த நெத்து பெ . நன்கு முதிர்ந்து , 
யோசனையிலோ , இருட்டு அல்லது வழி மரத்திலிருந்து தானே விழுந்த தேங்காய் . 
தெரியாத இடங்களிலோ கிடைக்கும் சிறு அங்கொரு நெத்து உழுந்திருக்குது . 
பிடிப்பு ; குறிப்பு. நானும் யோகச்சுக்கிட்டுத்தான் 

நெத்துத் தேங்காய் - காண்க : நெத்து . 
இருக்கறன். நெகாச்சிக்க மாட்டீங்குது . எப்பிடியோ 
அவனுக்கு நெகாத் தெரிஞ்சுதான் வந்திருக்கறான் . நெத்திக்கட்டு நேரம் - பெ . அண்ணாந்தோ, 

பார்வையைத் தாழ்த்தியோ பார்க்காமல் , 
நெகாவு - காண்க : நெகா . 

நேராக பார்க்கும் உயரத்திற்குக் கதிரவன் 
நெஞ்சுக்கரிப்பு 

பெ . உண்ட உணவு வரும் காலை நேரம் . நேத்துக் காத்தால நெத்திக் 
செரிக்காமல் நெஞ்சில் அழுந்துவது போன்ற 

கட்டு நேரத்துக்கு வந்தாங்க . 
உணர்வு . ஒரே நெஞ்சுக்கரிப்பா இருக்குது . 
சோடாக் குடிக்கோனும் . 

நெமையூண்டு - பெ.அ. மிகச் சிறிது . 

நெமையூண்டு பாக்குக் குடு . 
நெட்டாப்பு - பெ . உயரமும் கம்பீரமும் 
கொண்ட தோற்றம் . மாடு நெட்டாப்பா நெய்ச்சுண்டுவேரம் 

பெ . 
இருக்குது . 

குழந்தைகளுக்கு ஊற்றும் நெய் கலந்த 

சுண்டுவேரம் (காண்க . சுண்டுவேரம் ) . நெய்ச் 
நெட்டு - பெ . 1. மிக நீளம் . க( ரை நெட்டாப் 

சுண்டுவேரம் ஊத்தியிருக்கிறன் . 
போயிக்கிட்டே இருக்குது . 2. செவ்வக 
வடிவிலான ஒரு வயல் . அந்த நெட்டு ஒழவு நெய்வாளை - பெ . நெய் ஊற்றி அரிசி 
ஆயிருச்சா. 3 . நேர். அவம்பாட்டுக்கு நெட்டாப் மாவில் செய்யும் இனிப்புப் பண்டம் . நேத்து 
போயிக்கிட்டே இருக்கறான் . 

ஒரம்பர வந்தாங்கன்னு நெய்வாள பண்ணுனம் . 
நெட்டுக்குத்து 

பெ . செங்குத்து . படி நெரச்சல் - பெ . மறைப்புக்காக மூங்கில் 
நெட்டுக்குத்தாப் போவுது . 

அல்லது முட்கோல்களால் செய்யப்படும் 
நெட்டிமுறி - வி. கை விரல்களைக் குவித்து 

படல். ‘ ஒரு நெரச்சலு கட்டி வெக்கோனும் . 
மூடி , தலையில் வைத்து அழுத்திச்சொடக்கு 

நெரட்டைக் கொடி - பெ . வெண்ணிறத்தில் 
எடுத்தல் (இதைச் சிறுவர்களுக்குத் திருஷ்டி சிறுபுனல் போலப் பூப்பூக்கும் களைக்கொடி . 
கழிக்கப் பெரியவர்கள் செய்வர் ). 

நெரட்டக் கொடி புடுங்கியாந்து எருமைக்குப் 
பேரனுக்குக் கண்ணுபடப் போவுதுன்னு நெட்டி போடு . 
முறிக்கறதப்பாரேன் . 

நெலவு - பெ . கதவைத் தாங்க செவ்வக 
நெட்டை பெ . விரல்களையும் 

வடிவில் சுவரில் பதிக்கப்பட்டிருக்கும் 
மூட்டுக்களையும் மடக்கி அழுத்தினால் 

மரச்சட்ட அமைப்பு: கதவு நிலை . குனிஞ்சு 
வரும் ஓசை; சொடக்கு. வெரல்ல சும்மா எதுக்கு 

வா . நெலவுல இடிச்சுக்காதே . 
நெட்டை எடுக்கற ? 

நெலவு கால் - பெ . நுழைவாயிலில் 
நெட்டொழவு - பெ . வயலின் நீளவாக்கில் 
தொடங்கி உழும் உழவு . இந்தத் தடவ 

கதவைத் தாங்கப் பொறுத்தப்படும் 

செவ்வகமான நிலையின் இரு பக்கத்திலும் 
நெட்டொழவுதான் போடோணும் . 

நிறுத்தப்பட்டிருக்கும் மரச்சட்டம் . நெலவு 
நெடுங்கண்ணி பெ . நெல்மணிக் கால்ல இடிச்சுக்கிட்டான் . 
கொத்துக்களுக்கிடையே இடைவெளி 
அதிகம்விட்டு நீண்டிருக்கும் நெற்கதிர் . இந்த 

நெவுலு - பெ . நிழல் . ஒரு மரமிருந்தா நெவுலு 
நெடுங்கண்ணிய பாத்தயா . 

இருக்கும் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 109 
நெவா - காண்க : நெகா, 

நொ 
நெறப்பாளை - பெ. ஒருவருக்கு ஆகிவராத நொக்கு - வி. 1. (ஒருவரைக்) காயம்படும் 
நிறம் கொண்ட மாடு . அது எங்களுக்கு 

வரையில் பலமாக அடி . அவன நல்லா 
நெறப்பாளை , 

நொக்கீட்டான் . 2. வி.அ. மிகுந்த துன்பம் 
நெறள்பயிறு - பெ . பயிறு வகைகளை தருதல் . வேல நொக்கு வாங்குது : 
ஊறவோ , வேகவோ வைக்கும் போது 
அதில் ஊறாமல், வேகாமல் கிடக்கும் நீர் . நொங்குத் தண்ணியத் தடவுனா வேர்குரு 

நொங்குத் தண்ணி - பெ . நுங்கில் இருக்கும் 
பயிறுகள். “இதுலஇத்தன நெறள்பயிறு வந்திருச்சு . 

போயிரும் . 
நெறி - பெ . உடம்பின் ஓரிடத்தில் இருக்கும் 

நொட்டு வி. ( குழந்தைகளிடையே 
புண்ணுக்காக அக்குள், தொடை இடுக்கு வழங்கும் ) ஒருவரை இழிவான செயலைச் 
போன்ற இடங்களில் உருவாகும் சிறு கட்டி , 

செய்யச் சொல்லுதல் . நொட்டுனாக் கூடத் 
நெறி கட்டிகிட்டு வலி உயிர் போவுது . 

தரமாட்டேன் . 
நெறியேறுதல் - வி. ( பூச்சிகள் கடித்ததும் ) 

நொட்டுக்கை - பெ . சும்மா இராமல் , 
விஷம் விரைவாக உடம்பில் பரவுதல். தேள் 

எப்பொழுதும் எதையாவது செய்து 
கடிச்சு நல்லா நெறியேற வரைக்கும் உட்டுட்டாங்க . 

கொண்டே இருப்பவரின் கை . இந்த நொட்டுக் 
நெறைமுட்டு பெ . பெண்ணின் கைய வெச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா 
மாதவிடாய் நாட்களில் முதல் நாள் ; இரேன்டா, 
குழந்தை பிறந்த முதல் மூன்று நாட்கள். 

நொடி - பெ . சாலையில் இருக்கும் குழி . 
நெறமுட்ட வெச்சுக்கிட்டு வெளியே போலாமா . 

வண்டி ஒட்டவே முடியில . ஒரே நொடியா 

இருக்குது . 
நே 

நொடித்தடம் - பெ . குழிகள் நிறைந்த வழி . 

நொடித் தடத்துலவண்டி ஓட்டாத . 
நேம்பு 

- வி . தானியத்தோடு கலந்திருக்கும் 
கொம்மை போன்ற வற்றைத் தனியாகப் 

நொண்டி - பெ . ஒரு காலை மடக்கிக் 

கொண்டு , மறுகாலால் நடந்து எதிராளியைத் 
பிரிக்க முறத்தைக் கைகளுக்கிடையில் 

தொடும் சிறுவர்கள் விளையாட்டு . டேய் ... 
பிடித்துக் கொண்டு இருபுறமும் ஒருவிதமாக 

நொண்டி வெளையாடலாமா . 
அசைத்தல் . கம்ப நல்லா நேம்பி அப்புறம் 
பொடை . 2. வேலை எதுவும் அதிகம் நொப்பம் வி.அ. 

ஒருவரின் 
செய்யாமல் மேலோட்டமாக இருத்தல் . விருப்பத்திற்கேற்ற நாக்குச் சுவை . “ கொழம்பு 
ஆளு நேம்பா இருக்கறான். 

நொப்பமா இருக்குதா . 
நேர் எளசு - பெ . தம்பி தங்கைகளில் தனக்கு நொள்ளக்கண் - பெ . பார்வை சரியில்லாத 
அடுத்து உடன் பிறந்தவர். எனக்கு இவந்தான் கண் . அவனுக்கு நொள்ளக் கண்ணுடா . 
நேர் எளசு . 

நொளையம்பூச்சி - பெ . ஆடு , மாடுகளின் 
நேர்வாக்கு - பெ . தலையில் மயிர்களை மேலிருக்கும் ( பறக்கும் தன்மையுடைய ) 
இருபுறமும் ஒதுக்கி நடுவில் நேராக மிகச் சிறிய உண்ணி . ஆட்டுக் குட்டியில 
எடுக்கும் வகிடு . எங்கப்பன் நேர்வாக்கு நெறைய நொளையம் பூச்சி இருக்குது . 
எடுத்துத்தான் தலசீவுவாரு. 


110. பெருமாள் முருகன் 
நொறுக்கு - பெ . வயதில் சிறியவள் / ன் . சில நாட்கள் வரை நலிவுற்ற பெண்ணின் 
அந்த நொறுக்கு என்ன கேள்வி கேக்குது . உடம்பு ( இந்நாட்களில் வெளியே போனால் 

அவளைப் பேய் பிடிக்கும் என்பது 
நொனை - பெ. பிறரைப் பற்றி இல்லாததும் 
பொல்லாததுமாகப் 

நம்பிக்கை) . அவ எங்க வர்றா. பச்ச ஒடம்புக்காரி . 
பேசும் பேச்சு ; 
எப்போதும் குறை கூறிக் கொண்டே பச்சை உடம்புக்காரி 

பெ.குழந்தை 
இருக்கும் பேச்சு . அவன் பேசற நொனைக்கு பெற்றுச் சில நாட்களே ஆன பெண் . காண்க : 
புழுத்துத்தான் சாவான். 

பச்சை உடம்பு . 

பச்சைப் பிள்ளை - பெ . பிறந்து சில 
நோ 

நாட்களே ஆன குழந்தை . பச்சைப் பிள்ளையத் 

தூக்கிட்டு வெளிய நிக்காத . 
நோப்பாளம் பெ . பிணக்கு. என்ன 

பச்சை மாவு - பெ . வேக வைக்காத மாவுப் 
சொல்லீட்டன் , நோப்பாளம் வந்திருச்சு . பண்டம் . பச்ச மாவத் திங்காத வவுத்த வலிக்கும் . 
நோம்பி - பெ . திருவிழா; பண்டிகை . 

பசிரி - பெ . நிலத்தை ஒட்டி அடர்த்தியாகப் 
நோம்பிக்குப் புதுத்துணி எடுத்தாச்சா ? 

படர்ந்திருக்கும் சிறு பூண்டு. காடெல்லாம் பசிரி 
நோம்பி அழப்பு - பெ. திருவிழாவிற்காக படர்ந்து போச்சு, 
உறவினருக்கும் வேண்டியவர்களுக்கும் 

பசுவு பெ . கிராமக் கோயில்களில் 
விடுக்கும் அழைப்பு. நோம்பி அழப்பெல்லாம் 

மாடுகளுக்கான வேண்டுதலின் பேரில் 
முடிஞ்சிருச்சா. 

செய்து வைக்கும் மாட்டு உருவத்தில் 
நோய் ( தல் ) - வி . உராய்தல். எதுக்கு இப்படி அமைந்த சுடுமண் சிற்பம் . மாரிங்கோயில்ல 
மேல வந்து நோயற. 

பசுவு வெச்சிருக்கறது ஆரு? 
பஞ்சப்பாட்டு - பெ . வசதியாக இருப்பவர் 
தான் மிகவும் ஏழ்மையில் வாடுவது போலப் 

புலம்பும் பேச்சு . எப்பத்தான் அவன் 
பக்கி - பெ . பறவை. பக்கியாப் பறக்கறான் 

பஞ்சப்பாட்டு பாடாத இருக்கறான் . 
பையன் . 

பஞ்சுப்பொடை - பெ . கதிர் வெளிவராமல் 
பச்சப்புழு - பெ . பச்சை நிறமுடைய சிறு 

பயிரின் நுனியில் புடைத்துக் காணப்படுதல் , 
புழு . பச்சப் புழுவு மொயமொயன்னு ஊருது . 

பயிரு பஞ்சுப்பொட கட்டிருக்குது . 
பச்சிலை சத்தியம் - பெ . வெற்றிலைக் 

பட்டக்காரை - பெ . சீமை ஓடு வேய்ந்த 
கொடிக்காரர்கள் எந்த ஒன்றையும் 

வீடுகளில் காற்று ஓடுகளைத் தூக்கித் தள்ளி 
கொடுக்கல் வாங்கலின் போது 

விடாமல் இருக்கக் கூரையின் மீது (இரண்டு 
உள்ளங்கையில் வெற்றிலையை வைத்துச் மூன்று இடங்களில் தேவைக்கேற்ப ) 
செய்து கொள்ளும் சத்தியம் (இதை இரு நீளமாகப் போடப்படும் காரை. பட்டக்கார 
தரப்பாரும் மீறமாட்டார்கள்) . பச்சில சத்தியம் 

போட்டிருந்தா ஒரு ஓடுகூடத்துக்காது . 
பண்ணிக் குடுத்ததுக்கப்பறம் பேச்சு மாறுனதா 

பட்டம் பெ . திருமணத்தின் போது 
எனக்குத் தெரிஞ்சு ஆருமில்ல . 

மணமகன் , மணமகள் ஆகியோருக்கு 

நெற்றியில் கட்டும் தகடு, நெத்தியில பட்டத்த 
பச்சை உடம்பு - பெ. குழந்தை பெற்றதால் இப்பிடியா இறுக்கிக் கட்டுவாங்க . 


- 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 111 
பட்டறை - பெ . தானியத் தட்டைகளை பட்டிநாய் - பெ . ஆடுகள் அடைக்கும் 
நிலத்தில் போராக வைக்கும் . போது பட்டிக்குக் காவலாக இருக்கும் நாய். ‘குட்டி 
கரையான் பிடிக்காமல் இருக்க நான்கு நாய் வந்தா பட்டி நாய் போயிரும் - பழமொழி . 
மூலைகளிலும் பெரிய கற்களை நிறுத்தி , 
அதன் மீது மரக் கட்டைகளை அடுக்கி 

பட்டிநோம்பி - பெ . மாட்டுப் பொங்கல் 
நிலத்தில் படாமல் சிறிது உயரமாக்குவர் . 

திருநாள் . பட்டி நோம்பிக்கு இன்னம் எவ்வளவு 
கற்களையும் மரக்கட்டைகளையும் கொண்டு 

நாள் இருக்குது . 
அமைக்கப்படும் அமைப்பு . நேத்து பட்டறை பட்டிப்படல் - பெ . ஆடுகளை அடைக்கும் 
கூட்டிவெச்சுட்டன் இன்னக்கிப் போர் போட்ரலாம் . பட்டி அமைக்கப் பயன்படும் மூங்கில் 

அல்லது முட்கோல்களால் ஆன சதுர 
பட்டறை மரம் 

பெ . தானியத் 

வடிவத் தடுப்பு . பட்டிப் படலெல்லாம் பழசாப் 
தட்டைகளைப் போராக வேயக் 

போச்சு , மாத்தோணும் . 
கூட்டப்படும் பட்டறையில் போடப்படும் 
மரக்கட்டை . பட்டற மரம் 

நல்லதா பட்டிப்பொங்கல் - காண்க : பட்டிநோம்பி . 
இருக்கோணும் . 

பட்டியாள் நேரம் - காண்க : பட்டி ஆள் 
பட்டாசாளை பெ . வீட்டு முற்றம் . 

நேரம் . 
அவுங்கூட்டுல நல்லாப் பெரிய பட்டாசாளை 

பட்டீல் - பெ . ஓடு வேயும் முன் கூரையில் 
இருக்குது . 

பொருத்தப்படும் பட்டையாக உள்ள சிறு 
பட்டி - பெ . மேய்ச்சல் முடிந்து ஆடுகளை 

மரக்கட்டை ( ரீப்பர் ). கூரைக்கு நல்ல பட்டீலாப் 

போடோணும். 
அடைத்து வைப்பதற்காக சுற்றிலும் 
படல்களும் இடையில் நிழலுக்காகச் சிறு பட்டுளி - பெ . மரம் செதுக்க உதவும் 
குடிசையும் கொண்ட அமைப்பு . பட்டியில பட்டையான , வாய்ப்பகுதி மிக அகலமாக 
புழுக்க நெறஞ்சு போச்சு . வேற எடத்துக்கு இருக்கும் மர உளி : பட்டுளி இருந்தாக் 
மாத்தோணும் . 

கொண்டா. இந்த மரத்தச் செதுக்கலாம் . 
பட்டி ஆள் நேரம் - பெ . ஊரடங்கிப் பட்டி பட்டை - பெ . வண்டிச் சக்கரத்தின் சுற்றில் 
காவலுக்கு ஆட்கள் செல்லும் நேரம் பொருத்தப்படும் இரும்பாலான தட்டை 
( ஏறக்குறைய இரவு பத்துமணி ). பட்டி ஆள் 

வளையம் . சக்கரத்துல பட்ட பேந்துகிடுச்சு பாரு . 
நேரமாயிருச்சு , தூங்குடா. 

சீக்கிரமா மாத்து . 
பட்டிக்குடுசு பெ . 

படப்பசம் - பெ . இல்லாத ஒன்றை இருப்பது 
அடைக்கப்படும் பட்டியில் நிழலுக்காகவும் 

போலப் பிறருக்குக் காட்டும் பாவனை ; 
இரவில் காவலுக்கு ஆட்கள் படுத்துக் நடிப்பு . அவளுக்கு ஒடம்புக்கென்ன வந்திருச்சு 
கொள்ளவும் வைக்கப்பட்டிருக்கும் சிறு 

எல்லாம் படப்பசம் . 
குடிசை . பட்டிக்குடுசுல இன்னிக்கிப் படுத்துக்கப் 

படப்பு - பெ . பொங்கலில் இருந்து எடுத்து 
போறது ஆரு? 

கடவுளுக்குப் படைக்கும் சோறு . எப்பவும் 
பட்டிக்கெடை - பெ . எருவிற்காகவேண்டி 

மூனு படப்பு வெச்சுத்தான் சாமிகும்படோணும் . 
வயலில் ஒரே இடத்தில் ஆட்டுப் பட்டியைக் படல் பெ . மூங்கில் அல்லது 
கிடையாகப் போட்டிருத்தல் . அந்த வயல்ல முட்கோல்களை நிரலாக அடுக்கியோ 
பட்டிக்கெட் போட்டிருக்குது . 

கோல்களையும் ஓலைகளையும் வைத்தோ 


ஆடுகள் 


112. பெருமாள் முருகன் 
கட்டி , எடுத்து நிறுத்துவதற்கு வசதியாகச் சீர்ப்பொருள்களை எடுத்துச் செல்லும் 
செய்யப்படும் தடுப்பு . ஒரு படலுக் கட்டி 

செவ்வகமான கூடை . படைக்கலக் கூடைய 
வெக்கச் சொன்னா ஆரு கேக்கறா . 

சாஞ்சறாமதலயில வெச்சுக் கொண்டா . 
படைக்கால் 

பெ . ஏர் ஒருமுறை 
உண்டாக்கிய உழவுத்தடம் . படைக்கால்ல 
பருப்பு உழுவறாப்ல போடு . 
பண்டக்காரப்பையன் 

பெ . 
கால்நடைகளை மேய்க்கும் சிறுவன் . 
பண்டக்காரப்பையன் இன்னம் வல்ல 


படல் 


பண்டம் 

ஆடு மாடுகள் ; 
கால்நடைகள். காட்டுல பண்டத்த உட்டு 
மேச்சிருக்கறாங்க . 
பண்டுதம் - பெ . மருத்துவம் ; வைத்தியம் . 
‘படுத்துக்கிட்டே இருந்தா நல்லாவுமா. எதாச்சும் 
பண்டுதம் பாரு . 
பண்ணயக்காரன் - பெ. நிலக்கிழார் , நிலச் 
சொந்தக்காரன். ‘ பண்ணயக்காரன் குசுவுட்டா 
அரகரா அரகரா . ஆளுக்காரன் குசுவுட்டா அடிடா 
புடிடா. ( பழமொழி ) 
பண்ணயக்காரிச்சி - பெ : நிலக்கிழாரின் 
மனைவி . பண்ணயக்காரிச்சி கூப்பட்டாங்க . 


படி பெ . கோவில் 

பூசை 
தொடங்குவதற்கான முன்னேற்பாடு ; 
கடவுளுக்குப் பூசையின்போது வைக்கும் 
படையல் . அந்தந்தச் சாமிக்கு அந்தந்தப் படியாம் . 
கடகெட்ட சாமிக்கு லொடலொடப் படியாம் 
பழமொழி. 
படிக்கம் - பெ . வெற்றிலை எச்சிலை 
உமிழும் பாத்திரம் . அந்தப் படிக்கத்த இங்க எடு . 
படித்திடி - பெ . கேலி ; கிண்டல் . அவரு 
எப்பவும் படித்திடி பண்ணிக்கிட்டேதான் 
இருப்பாரு. 
படிமானம் 

செயல்களைக் 
கவனத்தோடும் முறை தவறாமலும் செய்யும் 
ஒழுங்கு. எதிலயும் படிமானமாஇருக்கோனும் ? 
படிவாச பெ . மலைக்கோயிலின் 
முதல்படி . படிவாசல்லியே கும்புட்டு வந்துட்டன் . 
படுகிடை - பெ . நடமாட முடியாமல் 
படுக்கையில் நீண்ட நாட்களாகக் கிடத்தல் . 
அவரு படுகெடையாக் கெடக்கறாரு. 


பெ . 


பண்ணயத்தாள் . நிலக்கிழாரிடம் 
ஆண்டுக் கூலிக்கு வேலை செய்யும் ஆள் . 
பண்ணயத்தாளுகெடைக்காத வேலக்கிக் கஷ்டம் . 
பண்ணயம் - பெ . நிலம் , கால்நடைகள் , 
வேலையாட்கள் அனைத்தையும் 
உள்ளடக்கி நிர்வகிக்கும் உழவுத் தொழில் , 
ஆளில்லாத பண்ணயம் அரப்பண்ணயம் 
பழமொழி. 
பண்ணாட்டு - பெ . பலதுறை அறிவு : 
தலைமைப் பண்பு . ( இது தற்போது 
கேலியாகப் பயன்படுகிறது ) . இந்தப் 
பண்ணாட்டுக்கொன்னும் கொறச்சலில்ல . 


படைக்கலக்கூடை 
திருமணம் 


பெ . கோயில் 
ஆகியவற்றுக்குச் 


பண்ணாடி - பெ . எஜமான் ; கணவன் . உங்க 
பண்ணாடி எங்கே ? 


பணணை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 113 
பண்ணை பெ . மாடுகளுக்கு பதினெட்டாங்கரம் - பெ . பதினெட்டுக் 
வைக்கவோ அன்றாடத்தேவைக்காக நீரை கட்டங்களைக் கொண்ட விளையாட்டு : ஆடு 
நிரப்பி வைக்கவோ உதவும் , கல்லால் புலி ஆட்டம் . நேரம் போறதுக்குப் 
செய்யப்பட்ட தொட்டி , அந்தக் காலத்துல பதினெட்டாங்கரம் வெளையாடறாங்க . 
கட்டுத்தரையில ரண்டு மூனு பண்ண 
வெச்சிருப்பாங்க. இப்பத்தான் சிமிட்டித் தொட்டி . 

பந்திப்பாய் - பெ . உணவு உண்பதற்காக 
விருந்தினர் விரிக்கும் குறைந்த 
அகலமுடைய பாய் . பந்திப்பாய எடுத்துப் 
போடு. சாப்பாடு போடலாம் . 
பப்புரெட்டு வேலை - பெ . ஒப்புக்குச் 
செய்து முடித்த கட்டட வேலை. பப்புரெட்டி 
வேலை செஞ்சுட்டுக் கூலி கேக்கறியா. 
பம்பல் 

பெ . 

அறுவடை ; 
அறுவடைக்காலம் . உங்கூர்ல பம்பலு 
தொடங்கியாச்சா ? 
பம்பு - வி. ஒரு செயல் செய்யும் முன் , வாகு 
பார்த்து லேசாகத் தயங்குதல். ஆளுபம்பறதப் 

பாத்த , என்னமோ செய்யப் போறா 
பணிக்கம் - பெ . கரும்புப் பாகுப் பதம் . 

பயராகுதல் - வி. ஆடுகள் சினையாகுதல் . 
பணிக்கமா இருக்குதான்னு பாத்து எடு 

அந்தப் பிரவக்குட்டி பயராயிடுச்சா. 
பணிக்கன் - பெ . கரும்புப் பாகு பதம் 

பயிர்கலை ( த்தல் ) - வி . அடர்த்தியாகப் 
பயிர் 

இருக்கும் வயலில் 
பார்ப்பவன் . பணிக்கனக் கூப்புட்டு பாத்துச் 
சொல்லச் சொல்லு . 

நெருக்கமானவற்றைப் பிடுங்கி எறிந்து 

போதிய இடைவெளியும் காற்றோட்டமும் 
பணிக்கை - பெ . பதமாக ஒரு வேலையைச் ஏற்படச் செய்தல். அந்த வயல்ல பயிர் கலைச்சு 
செய்யும் முறை . மகளுக்கு பணிக்கை சொல்லி 

உட்டாத்தான் நல்லது . 
அனுப்புறா . 

பயிராதல் - காண்க : பயராதல் , 
பத்தினி - பெ. அம்மை நோய்க்குத் தடவும் 
வேப்பிலையும் ஆமணக்கு விதையும் கலந்து 

பயிரொழவு - பெ . நெருக்கமாகப் பயிர்கள் 
அரைக்கப்பட்ட சாந்து . அம்மைக்குப் பத்தினி 

இருக்கும் வயலில் போதிய இடைவெளி 

ஏற்பட உழும் 
அரச்சு நல்லா ஒடம்பு முழுக்கத் தடவோணும் 

உழவு . பயிரொழவு 

போட்டாத்தான் பயிர் நல்லா வரும். 
பத்தினித்தழை - பெ . வேப்பிலை. ரண்டு 

பரசல் 
கொத்து பத்தினித்தழ பறிச்சுக்கிட்டு வா . 

- பெ . சிறுபடகு . ஏரியில பரசல் 

ஓட்டறாங்க . 
பதவிசு - பெ.அ. வாய்ப்பு வசதியுடைய . 

பரம்படித்தல் வி . 

உழுத 

பின் 
நல்ல பதவிசான ஆளுத்தான் . 

கலப்பைக்குப் பதிலாகப் பலகை ஒன்றைக் 
பதிமூனான் - பெ . சீட்டு விளையாட்டு . கட்டி நிலத்தைச் சமமாக்குதல் . பரம்படிச்சு 
அவன்ஊட்டுலயே இருக்கறதில்ல சாவடில உட்டாத்தான் பாத்தி புடிக்க நல்லா இருக்கும் . 
உக்கோந்துக்கிட்டுப் பதிமூனான் வெளயாடுவான். 


114. பெருமாள் முருகள் 
பரம்பு பெ . உழுதபின் நிலத்தை பழஞ்சீலை - பெ . கிழிந்து நைந்த பழைய 
ஒப்புரவாக்கும் செயல் . இன்னக்கே பரம்படிச்சு சேலை. பழஞ்சீலை ஒரு துண்டு கிழி. 
உட்ரோனும் . 

பழந்துணி - பெ . கிழிந்த பழைய துணி . 
பரம்புப் பலகை - பெ . உழுதபின் நிலத்தை பழந்துணி இருந்தாக் குடு தூசத் தொடைக்கலாம் . 
ஒப்புரவாக்க மாடுகளை ஏரில் பூட்டிக் 
கலப்பைக்குப் பதிலாகக் கட்டிவிடும் பலகை . 

பழம் - பெ . தாய விளையாட்டில் ஒரு காய் 
‘ பரம்புப் பலகையை எடுத்தாந்து வெச்சுரு . 

சுற்றி வந்து எல்லாக் கட்டத்தையும் கடந்து 

பழுத்து விடுதல் . காய மொதல்லப் பழத்துக்கு 
பரம செய்யான் - காண்க : செய்யான் . 

ஓட்டறதுக்குப் பாரு ? 
பரம தொண்டு - பெ . விலைமகள் ; 

பழம்படுதல் - வி. மாடுகள் சினையாதல் . 
ஒழுக்கமற்றவள் / ன். அவ கெடக்கறா 

அந்தக் கெடாரி பழம்பட்டிருச்சா. 
பரமதொண்டு . 

பழமை பெ . 

பழைய கதைகள், 
பரவிடி - வி.அ. பரவலாக . காடு பரவிடி 

ஊர்ச்சங்கதிகள் , சொந்த விஷயங்கள் என்று 
கெடக்குது அவுங்களுக்கு. 

இருவரோ சிலரோ கூடி வெகுநேரம் பேசும் 
பராத்தட்டம் - பெ . பெரிய பாத்திரங்களை அரட்டை . எவ்வளவு நேரமாப் பழம் பேசறது . 
மூடி வைக்கப் பயன்படும் அகன்ற பெரிய 
வட்டமான தட்டு, அந்தப் பராத்தட்டம் எங்க . 

பழைய சோத்து நேரம் - பெ . காலையில் 

குறிப்பிட்ட நேரம் வேலை செய்து 
பராத்து - காண்க : பராத்தட்டம் . 

முடித்தபின் பழைய சோறு உண்ணும் நேரம் 
பராரி - பெ . விலை மகள். அது பராரியாத் 

( அதாவது காலை எட்டிலிருந்து ஒன்பது 
திரியுது . 

வரை ). பழைய சோத்து நேரமாயிடுச்சு . 

பள்ளயம் 
பரை - பெ . அளக்க உதவும் (வள்ளத்தை 

பெ . சிவராத்திரி அன்று 
விடப் பெரிய ) சாமான் . கம்பளக்க 

பயறுகளை வேக வைத்துச் செய்யும் பூசை. 
அவுங்கூட்லப்பரைஇருக்குது .வாங்கியா . பள்ளயம் இல்லாம சிவராத்தியா . 
பருப்பாமுட்டி - பெ . பருப்புக் கடையும் பளுது 

பெ . ஏணி , நாற்காலி 
மத்து . இந்தப் பருப்பா முட்டிய எங்க வெச்சனோ போன்றவற்றில் இரண்டு கட்டைகளை 
தெரில. 

( கால்களை ) இணைக்கும் சிறு சட்டம் . பளுது 

நல்லதா இருக்கறாப்பல பாத்து ஏணி எடுத்தா . 
பருவகாரர் - பெ . நெல் வயலை நாற்று 
விடுவதிலிருந்து அறுவடை 

வரை 

பளுவு - காண்க : பளுது : 
கவனித்துக் கொள்பவர் . எங்க வயலுக்கு 

பற்றாசு - பெ . தோலால் செய்யப்பட்ட 
அவருதான் பருவகாரரு. 

ஏற்றச்சால் , செருப்பு, பை போன்றவற்றில் 
பலகைக்கல் - பெ . உட்கார , பாத்திரங்கள் கிழிசல் ஏற்படும்போது , ஒட்டுப் போட்டுத் 
கவிழ்த்த உதவும் அகலமானக் கல் . ஒரு தைக்கும் துண்டுத்தோல் . செருப்புக்கு ஒரு 
பலகைக்கல் பாத்து எடுத்தாந்து போடோணும் . பற்றாசு வெச்சுத் தெக்கோணும் . 
பலவரை - பெ . தாயச் சோழி , பலவரை பறத்தலாங்கொடி - பெ. வேலியில் படரும் 
இருந்தா தாயம் வெளையாடலாம். 

ஒருவகைக் கொடி . வேலி முழுக்கப் 
பவு - பெ. முகத்தாடை . பவுடு பேந்துரும் 

பறத்தலாங்கொடி படந்து கெடக்குது . 
பாத்துக்க . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 115 
பறி - பெ . ஏற்றத்தில் நீர் மொண்டு வரும் பாசை - பெ . நல்ல பழக்க வழக்கம் . 
( தோலால் செய்யப்பட்ட ) சால் . பறியில் ஓட்ட பையனுக்குப் பாசையில்ல . 
உழுந்திருச்சு. மேல வரதுக்குள்ள பாதித்தண்ணி 

பாஞ்சாங்கரம் - பெ. பதினைந்து புள்ளிகள் 
போயிருது. 

உள்ள கட்டத்தில் கற்கள் வைத்து இருவர் 
பறை - வி. புறம் பேசுதல் . அங்க யாரைடா ஆடும் விளையாட்டு . ஆட்ட உட்டுட்டுப் 
பறைறீங்க . 

பாஞ்சாங்கரம் வெளையாண்டுக்கிட்டு 
பனங்கருக்கு -- பெ . பனைமரக் கன்று . 

இருக்கறாங்க . 
பனங்கருக்கு நடுகாட்ல மொளைச்சிருக்குது . பாஞ்சாநாளு - பெ. பதினைந்தாம் நாள். நீ 
பனங்குடுக்கை பெ . முளைக்காமல் 

இன்னிக்கிப் போ . பாஞ்சாநாளுக்கு நானும் 

வந்தர்றன் . 
உள்ளிருக்கும் பருப்பு கெட்டு ஆட்டினால் 
ஓசை வரும் பனம்பழக் கொட்டை . பாடம் - பெ . விஷக்கடி , உடல் நலமின்மை 
பனங்குடுக்கைய அள்ளியா , அடுப்புல போடலாம் . போன்றவற்றிற்காக துண்டால் 
பனங்கை - பெ . வீட்டுக்கூரைக்காகப் 

பாதிக்கப்பட்டவரின் மேல் அடித்துக் 

கொண்டே வாய்க்குள் முனுமுனுக்கும் சில 
பனைமரத்தைப் பிளந்து செதுக்கி 
நீளவாக்கில் தயாரிக்கப்படும் சட்டம் . 

மந்திரச் சொற்கள் . செலந்திக்குப் பாடம் 
பனங்கையில கரையான் ஏறிடுச்சு .. 



போடறது தான . 

பாடா இருத்தல் வி . கஷ்டமாக , 
பனந்தடுக்கு - பெ . பனை ஓலையால் 
செய்யப்படும் உட்காரும் 

சோம்பலாக இருத்தல் . என்னமோ தெரில, வேல 
தடுக்கு . 

செய்யறதுக்கு ஒரே பாடாஇருக்குது போ . 
பனந்தடுக்கு எடுத்தாந்து போடு . உக்கோரட்டும் . 

பாடு - பெ . மனஸ்தாபம் . அவங்கூட பாடாப் 
பனந்தப்பை - காண்க : பனங்கை . 

போச்சு . 
பனம்பட்டை பெ . பனை ஓலையை 

பாண்டி பெ . பல்லாங்குழி எனும் 
மரத்தோடு இணைக்கும் 

பட்டை . 

விளையாட்டு . பாண்டி வெளையாடலாமா . 
“ பனம்பட்டையில அவுனி உரிச்சுப் போடு . 

- காண்க : பாண்டி . 

பாண்டிக்குழி 
பனம்பூ பெ . பனைமரக்குருத்தில் 
சிவப்பாக ஒட்டிக் கொண்டிருக்கும் துகள் பாண்டியங்குழி - பெ . பொருட்களைச் 
( இதை வெட்டுக்காயத்திற்கு மருந்தாகப் சேமித்து வைப்பதற்காகவோ , வேறு 
பயன்படுத்துவர் ). காயத்துக்குப் பனம்பூ எடுத்து காரணத்திற்காகவோ பழங்காலத்தில் 
வெய்யி . 

நிலத்தில் வெட்டப்பட்டுப் பலகைக் கல்லால் 

மூடப்பட்டிருக்கும் - குழி. ( நிலத்தை 
பனுக்கல் பெ . பரவல் . கம்ப 

உழும்போது இத்தகைய குழிகளைக் 
பனுக்கலாப்போடு , காயட்டும் . 

கண்டுபிடிப்பர்) . அவுங்க காட்ல ரண்டு மூனு 

பாண்டியங்குழி இருக்குது . 
பா 

பாத்திக்கால் 

பெ . பருத்தி விதை 

ஊன்றுவதற்கு அமைக்கப்படும் பாத்தியின் 
பாக்குக் கடிக்கிற நேரம் - பெ . மிகக் 

திட்டாகப் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி . 
குறைந்த நேரம். ‘பாக்குக் கடிக்கிறநேரத்துல பாத்திக்கால் நனையறாப்பல 
வந்திர்றன். 

நெறையோணும் . 


தண்ணி 


116 . பெருமாள்முருகன் 
பாதக்குறடு பெ . சாமியாடிக் குறி பார் சட்டம் - பெ . வண்டியின் மேல் 
சொல்பவர் அணியும் மரக்கட்டையில் பகுதியில் 

நீளமாகப் 
முள்முள்ளாக - இருக்கும் செருப்பு . பொருத்தப்பட்டிருக்கும் ( மூன்று ) 
பாதக்குறடத் தவிர வேற செருப்பொன்னும் போட மரச்சட்டம் . பார் சட்டத்தப் புடுச்சுப் பசங்க 
மாட்டாரு. 

தொங்கிட்டு வர்றாங்க . 
பாதரசம் - பெ . காலில் அணியும் ஓசை பார்ப்பு - பெ . வேகமாகத் தொடங்கி ஒரு 
எழுப்பாத கொலுசு போன்ற அணிகலன் . சில நிமிடங்கள் பெய்து ஓய்ந்துவிடும் மழை 
அந்தப் பிள்ள கால்ல பாதரசம் போட்டிருக்குது . அளவு . மழை நல்லாவா வந்தது . ஒரு பார்ப்போட 

நின்னு போச்சு . 
பாதாள சோதி 

பெ . கிணற்றில் 
விழுந்துவிட்ட பொருட்களை எடுக்க பார்வைக்கொப்புளம் பெ : கண் 
உதவும் முட்கொக்கிகள் நிறைந்த சாதனம் . திருஷ்டியால் உடலில் ஏற்படும் கொப்புளம் . 
பாதாளசோதி போட்டுத்தான் கொடத்த வெளீல கொழந்தக்கி ஒடம்பெல்லாம் பார்வக் கொப்பளம் 
எடுத்தாங்க . 

வந்திருச்சி . 
பாந்தடை ( தல் ) - வி . வீட்டுக் கூரைக்கும் பாரவண்டி பெ . மூட்டை முதலிய 
சுவருக்கும் இடையில் இருக்கும் சந்து சுமைகள் ஏற்றிச் செல்லும் மாட்டு வண்டி. 
பொந்துகளைக் காரைப்பூச்சு கொண்டு அவுங்கப்பன்பாரவண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கறாரு . 
மூடுதல் . ஊட்டு வேல எல்லாம் முடிஞ்சிடுச்சு . 

பால்கறையான் - பெ . கூரை முகட்டுச் 
இனிமே பாந்தடைக்கறதுதான் பாக்கி . 

சட்டத்தை அரித்துத் தின்னும் 
பாந்து - பெ . வீட்டுக் கூரைக்கும் சுவருக்கும் வெண்நிறமுடைய சிறு கறையான். 
இடையில் இருக்கும் சந்து பொந்துகள் . மொவுட்டுச் சட்டத்துல 

பால்கறையான் 
ஊட்டுல பாந்து நெறையத் தெரீது.. 

ஏறியிருக்குது . 
பாம்பேரி - பெ . கிணற்றின் சுற்றுச்சுவர் . பால்திரும்புதல் - வி. மாடு கன்றுஈன்று 
பாம்பேரி மேல போயி ஏறிக்கிட்டு நிக்கறாம் பாரு . சீம்பால் மாறி நல்ல பாலாகுதல் . மாடு இப்ப 
பாய்ச்சல் - பெ . ஏணியைச் சாய்த்து 

ரண்டு நாளாத்தா பால் திரும்பிருக்குது . 
வைத்து , எட்டும் உயரத்தில் இருக்கும் பால்நாகம் பெ . வெண்ணிறமுடைய 
வெற்றிலையைக் கிள்ளுதல் ஒரு பாய்ச்சல் நாகப் பாம்பு . அந்தப் பக்கம் போனது 
என்று பெயர். ஒரு பாய்ச்சல் கிள்ளிட்டியா . பால்நாகமாட்டந்தான் தெரிஞ்சுது . 

பெ . வெங்காயம் , கரும்பு பால்பாசி - பெ . சிறு குழந்தைகளின் 
போன்றவை நட அமைக்கப்படும் சிறு மண் கழுத்தில் போடும் வெண்மை நிறக் 
திட்டு . நேத்துத்தான் ஒழவோட்டுனம் . இன்னிக்கிப் குறும்பாசிகள் கோர்க்கப்பட்ட மாலை 
பார் போடோனும் . 

( இதைப் போட்டால் குழந்தைக்குப் பால் 
பார்கட்டுதல் - வி. வயலில் பார் அமைத் 

நன்றாக ஜீரணமாகும் என்பது நம்பிக்கை ) . 

கொழந்த பால இப்படிக் கதக்குது. ஒரு பால் பாசி 
தல் . காண்க : பார் . 

வாங்கிப் போடு . 
பார் கலைத்தல் - வி. பயிர் ஓரளவு வளர்ந் 
த பின் அதை வெட்டிச் சமமாக்குதல் . பார் 

பால்பூட்டை - பெ . தானியம் அரும்பும் 
கலச்சாச்சா ? 

நிலையிலிருக்கும் இளம் கதிர். காடு நெறையப் 

பால் பூட்டையா இருக்குது . 
பார்கோதுதல் - காண்க : பார் கலைத்தல் . 


பாவனை 


கயிறு 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 117 
பால்பூடு - பெ . கிள்ளினால் பால் வரும் இன்னம் தெளுவு துளிக்கல . இப்பத்தான் பாள 
சிறுபூண்டு வகை . ‘ பால்பூட்ட ஆடு மேஞ்சு புடும் . சேக்கரன் . 
பால் மாறுதல் - வி. மாடு பால் வற்றி பாளைதள்ளுதல் - வி. ( பனை, தென்னை ) 
விடுதல் . இந்த எரும பால் மாறிட்டுது . மரம் புதிதாகப் பாளை விடுதல் . இந்தப் பன 

பாள தள்ளிடுச்சா. 
பாலமரம் - பெ . இலையைக் கிள்ளினால் 
மரத்திலிருந்து பால் வடியும் ஒருவகை மரம் . 
பால மரத்துக்கொம்புல ஒன்னுவெட்டு . 
பாலைக்கால் - பெ . வீடு கடைகால் 
போடும்போது செய்யும் சடங்கில் பிச்சு - பெ . ஈரல் . கறியில ரண்டு பிச்ச எடுத்துப் 
பயன்படுத்தும் பாலமரத்தின் கோல் . போடு . 
‘பாலக்கால் வெட்டியாந்து வெச்சிருக்கறயா . 

பிடிமானம் - பெ . செலவு செய்வதில் 
பெ . நல்ல கவனிப்பு . 

சிக்கனம் . காசுல பிடிமானமா இருக்கோணும்டா . 
எருமைக்குப் பாவன பாத்தால்ல பால் இருக்கும் . 

பிணி 

பெ . கட்டில் 
பாவாளை - பெ . பால் ஊற்றி அரிசிமாவில் இரண்டிரண்டாகவோ , 

நான்கு 
செய்யும் தின்பண்டம். எங்கயோ பாவாள நான்காகவோ 

சேர்த்துப் 
செய்யறாங்க, மணமடிக்குது . 

பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதி . இந்தக் கட்டிலுக்கு 

இருவது பிணி வருமா . 
பாவுதல் - பெ . வீட்டுப் பயன்பாட்டிற்காகக் 
கல்லின் மேல் பகுதி வெளியில் தெரியும்படி பிதுரு - பெ . பேரன் அல்லது பேத்தியின் 
புதைத்தல் . பாத்திரங் கழுவுற எடத்துல ஒரு 

குழந்தை. அவளுக்கென்ன பேத்துப்பிதுரெல்லாம் 
கருங்கல் பாவோனும் . 

எடுத்துட்டா. | 
பாழி - பெ . பாறையில் நீர் தேங்கி பிப்பு - பெ . பிய்ப்பு . உடல் அரிப்புக் 
நிற்கும்படியான பெரிய குழி . பாழியில கொடுக்கும் தோல் நோய் . ஏதோ பிப்பு 
நெறையக் கெடக்குது . 

புடிச்சவளாட்டம் சொறியறா . 
தொவைக்கலாம் . 

பிசுக்கு - 

- பெ . பொருள் வாங்கிய பின் 
பாளைக்கத்தி - பெ . பாளை சீவ (தெளிவு கேட்டு வாங்கும் அல்லது அவர்களாகவே 
இறக்குவதற்காக ) மரமேறுபவர்கள் கொடுக்கும் கொசுறு . இவ்ளோ காய் 
பயன்படுத்தும் மிக மென்மையான நுனிப் வாங்கியிருக்கறன், கொஞ்சம் பிசுக்குப் போடு . 
பகுதியுடைய அரிவாள் . பாளைக் கத்தியில் ஒல 

பிசினாறி - பெ . கஞ்சத்தனம் மிக்கவனைக் 
வெட்டக்குடாது . 

குறிக்கும் திட்டுச்சொல் . அவங்கெடக்கரான் 
பாளை சீவுதல் வி . கள் , பதநீர் பிசினாறி , ஒரு காசு செலவு பண்ண மாட்டான் . 
இறக்குவதற்காகப் பனைமரத்தின் 

பிர்க்கட்டு - பெ . சுற்று வட்டாரப் பகுதி . 
பாளையைத் தினமும் காலை , மாலை 

இந்தப்பிர்க்கட்டுல என்னய எதுத்து எவன்டா பேச 
இருவேளையும் அறுத்துவிடுதல் . ஒரு நேரம் 

முடியும் . 
பாள சீவாட்டியும் தெளுவு கொறஞ்சிடும் .. 



பிரவை பெ . (சினையாகும் முன் 
பாளை சேர்த்தல் - வி. கள், பதநீர் 

வரையான ) பெண் ஆட்டுக்குட்டி : இந்தப் 
இறக்குவதற்காக முதலில் இடுக்குக்கோல் 

பிரவ இன்னம் பயராவுலயா . 
கொண்டு பாளையைப் பதப்படுத்தல் . 


தண்ணி 


துணி 


118 . பெருமாள் முருகன் 
பிருத்துப் போதல் - வி. பால் கெட்டு 

பீக்காளானப் போயிப் புடுங்கியாந்திருக்கற. இது 
( திரிந்து ) போதல் . பாலு பிருத்துப் போச்சு . எதுக்காவுது ? 
பிரி - பெ . பின்னி உருவாக்கப்பட்டிருக்கும் பீர் - பெ . மாட்டின் முலைக்காம்பை 
பெரிய கயிற்றில் பிரித்தால் தனியாக வரும் ஒருமுறை இழுத்தால் வரும் பாலின் அளவு . 
சிறுபகுதி . நெறையப் பிரிப்போட்டு இந்த பாலு ஒரு பீர்தான் பீச்சினன் . அதுக்குள்ள 
வடக்கவுறு பின்னியிருக்கறாங்க . 

ஒதச்சுக்கிட்டு ஓடிருச்சி . 
பில்லை - பெ . வெள்ளை கலந்த சிவப்பு பீத்தக் கிணறு பெ . சுற்றுச்சுவர் 
நிறம் ; அந்நிறம் கொண்ட மாடு . உங்கூட்ல தூர்ந்துபோன, பயன்படுத்தப்படாத கிணறு; 

பில்ல இருந்திச்சே. இருக்குதா, பாழுங்கிணறு . அந்தக் காலத்துல தண்ணி நெறயா 
வித்துப்புட்டீங்களா . 

இருக்கும் . இப்பத்தான் பீத்தக் கெணறாப் போச்சு . 
பில்லைச்சாரை - பெ . சிவப்பு நிறத்தில் பீத்தக்கூடை - பெ . பிய்ந்து , பயன்படுத்த 
கறுப்பும் கலந்திருக்கும் அல்லது முடியாமல் ஆகிவிட்ட கூடை : பீத்தக் 
கருஞ்சிவப்பு நிற வரிகளைக் கூடையத் தூக்கியெறிஞ்சுட்டுப் புதுசு வாங்கு . 
கொண்டிருக்கும் நிறம் ; அந்நிறம் கொண்ட 

பீத்தத் துணி - பெ . நைந்து போன துணி. 
மாடு . அந்தப் பில்லச்சார என்ன வெலக்குப் 

பீத்தத் துணியக் கட்டிக்கிட்டுக் கெடக்கறவளுக்குத் 
போவும் . 

திமிரப்பாரு . 
பில்ச்சாரை - காண்க : பில்லைச்சாரை . 

பீத்தமொறம் - பெ . பிய்ந்து , சிதைந்து 
பிலுக்கு - வி . மனதிற்குள் விருப்பம் போன முறம் . பீத்த மொறத்துல , எப்பிடிப் 
கொண்டு , வெளியே அப்படி இல்லாதது பொடைக்கறது . 
போல பாவனை செய்தல்; பிகு பண்ணுதல் . 
டேய் சும்மா பிலுக்காத வாங்கிக்க . 

பீத்தல் - பெ . நைந்து போன பொருள் . 

"இந்தப் பீத்தல மாத்து மொதல்ல.. 
பிள்ளை - பெ . பெண் பிள்ளை . பிள்ள 
பொறந்திருக்குதாமா. 

பீத்தை - பெ . கெட்டுப்போன மோசமான 

பொருள். பீத்தைய எடுத்தெறிடா. 
பின்னேர் - பெ . ஒரே வயலில் ஒன்றன் பின் 
ஒன்றாகப் பல் ஏர்கள் உழும்போது 
இறுதியில் செல்லும் கடைசி ஏர் . 

பு 
‘பின்னேர்காரங்கிட்டப்போயிக் கேளு. 

புட்டா - பெ. சேலையில் உள்ள புள்ளிகள் . 

புட்டா வெச்ச பொடவயாப் பாத்து எடுத்திருக்கறா. 
பீ 

புட்டாணி 

- பெ . மாட்டின் வாலுக்கு 
பீ - பெ . தாய விளையாட்டில் ஒன்று 

இருபுறமும் கை வைக்கும் அளவுக்கு 
எண்ணிக்கை போட்டுப் பழம் எடுக்கும் 

இருக்கும் குழிவுப் பகுதி , ‘புட்டாணியில் ஒரு 
வகையில் காய் வைக்கும் கடைசிக் கட்டம் : 

தட்டுத்தட்டு , மாடு கொஞ்சம் வெசையாப் 

போவட்டும் . 
போச்சு ரண்டு காய் பீயில உழுந்திருச்சு. ரண்டு 
தாயம் ஒன்னாப்போட்டு எப்பப் பழம் எடுக்கறது . புட்டு - பெ . 1. இட்லி. ரண்டு புட்டு தின்னுட்டுப் 
பீக்காளான் - பெ . கருநிறம் உடைய , 

போலாம் இரு . 2. ஆணின் விதைப்பை . ஒரு 
உண்ணப் பயன்படாத ஒருவகைக் காளான் . 

ஒத உட்டனா புட்டு வீங்கிப்போயிரும். 


மாவை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 119 
புட்டுக்காரி - பெ . இட்லி சுட்டு வீடு வீடாக புளிக்கோது பெ . புளியம்பழத்தில் 
எடுத்துச் சென்று விற்கும் பெண் . புட்டுக்காரி இருக்கும் நார் ( மலச்சிக்கலுக்கு இதனை 
வந்தாச்சொல்லு . 

ஆசன வாயில் சொருகுவர் ) . புளிக்கோது 
புட்டுமா - பெ . அரிசி , கேழ்வரகு , கம்பு 

எடுத்திட்டுக் கொட்ட வாங்கோனும் . 
போன்றவற்றின் 

ஆவியில் புளிச்ச நார் - பெ. புளிச்சக்கீரை செடியின் 
வேகவைத்துச் செய்யப்படும் உணவுப் தண்டுப் பகுதியலிருந்து தயாரிக்கும் நார் 
பொருள் . இன்னிக்கிப்புட்டுமா பண்ணலாமா . ( இதிலிருந்து கயிறு திரிப்பர்) . ‘புளிச்சநாருல 
புடுக்கு - பெ. ஆணின் விதைப்பை; விரை. 

திரிச்ச கவுறு இது. 
கெடா புடுக்க ஆட்டிக்கிட்டுப் போவுது பாரு . 

புளிச்சநார்க்கயிறு - பெ . புளிச்சக் கீரைத் 

தண்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட நாரினால் 
புடுதம் - பெ . தடவை. ஒரு புடுதம் பாக்கலாம் . 

திரிக்கப்படும் கயிறு ( இது கட்டில் கட்ட 
புண்ணாக்குப் பூடு - பெ . ஆடுகள் தின்னும் உதவும்) . புளிச்ச நார்க் கயித்துல தான் இந்தக் 
ஒருவகைப் பூண்டு . புண்ணாக்குப்பூடு நெறைய கட்டல் கட்டுனம் . ரண்டு வருசம் ஆச்சு. 
வளந்திருக்குது . ஆட்ட உடு மேயட்டும் . 

புளிச்சான் - பெ . ஒரு வகைக் களை; இதன் 
புதுக்கருக்கு - பெ. ஒரு பொருள் புதிதாக கொழுந்தைப் பறித்துத் தின்றால் இனிக்கும் . 
இருக்கும் போது தோன்றும் பளபளப்பு . அந்தக் காட்டோரம் புளிச்சான் அடந்து கெடக்குது . 
புதுக்கருக்கு மங்காம வெச்சிருக்கறா . 

புளியம்புல் - பெ . ஒரு வகைக் களை ; 
புரடை - பெ . 1. காய்ந்த சுரைக்காயின் மேல் 

இதனை ஆடு , மாடுகள் விரும்பித் தின்னும் . 
பகுதியை அறுத்து விதைகளை 

புளியம்பில்லாப் பாத்துப் புடுங்கியாந்து 
எடுத்து விட்டு பதநீர் ஊற்றி வைக்கப் 

வெள்ளாக்குட்டிக்குப் போடறான் . 
பயன்படும் சுரைக்குடுக்கை . புரடைல தெளுவு புளுத்தி - பெ . ஆண்களைக் குறிக்கும் 
நொரச்சுக் கெடக்குது . 2. பருப்பில்லாமல் திட்டுச்சொல் . காண்க : புளுத்து . அவன் 
வெற்றாகப் 

போய்விடும் என்ன பெரிய புளுத்தியா. 
நிலைக்கடலைக்காய் . "நெறையப் புரடையாப் 

புளுத்து - பெ . மூடியிருக்கும் தோல் 
போச்சு . 3. கற்பனை கலந்து பேசும் பொய் . 

உறையிலிருந்து அழுத்தி ஆண்குறியின் 
அவன் அடிக்கற புரடைக்கு அளவே இல்ல .. 

குமிழ்ப் பகுதியை வெளிக்கொண்டு வருதல் 
புருடு - பெ . 1. புடைத்துத் தனியே வெளித் ( திட்டும்போது இந்தச் சொல்லைப் 
தெரியும் கட்டி . கழுத்துல என்ன புருடு பயன்படுத்துவர்) . அவந்தான் உனக்குப் 
கட்டியிருக்குது . 2. களி உணவில் வேகாமல் புளுத்தறானா ? 
சிறு கட்டியாகிவிடும் மாவு . நல்லாக் கௌறாத 

புறுக்கு 

பெ . மிகுந்த ஓசையுடன் 
புருடு உழுந்திருச்சி . 

வெளிப்படும் குசு . புறுக்குச் சத்தம் ஊரே 
புழுங்கு ( தல் ) வி . கம்மஞ்சோறு கேக்குமாட்டம் உடரான் . 
வெந்தபின் லேசான தணலில் இறுகுதல் . 

புனிச்சல் 

- பெ . மாடுகளுக்கு வரும் 
கம்மஞ்சோறு புழுங்கீருச்சுனாப் பாரு . எறக்கலாம் . கோமாரி நோய் . மாட்டுக்குப் புனிச்சக் 
புழுதி ஒழவு - பெ . கோடையில் மழை கண்டுடிச்சு. 
பெய்ததும் உழுத நிலத்தில் சிலநாட்கள் புனுப்பு பெ . மாடுகளுக்கு வரும் 
கழித்து அந்த உழவின் மீதே மீண்டும் உழும் காய்ச்சல் . புனுப்பு வந்திடுச்சு, தண்ணியே 
உழவு . புழுதி ஒழவு போட்டாச்சா . 


குடிக்கல . 


120 . பெருமாள் முருகன் 

வண்டவாளம் . உம் பூலவாக்கு ஆருக்குத் 

தெரியாதஇருக்குது . 
பூ - பெ . கோழிகளின் தலையில் சிவந்த 
நிறத்தில் இருக்கும் உறுப்பு. " இந்தக் குஞ்சுக்குப் பூலாஞ்செடி - பெ. வேலியில் படரும் ஊதா 

நிறப் பழங்கள் உடைய செடி . பூலாஞ்செடி 
பூபெரிசா இருக்குது . சேவலாத்தான் இருக்கும் . 

பழத்தத் தின்னா வாயெல்லாம் நீல நிறமாயிரும் . 
பூக்கட்டுதல் - வி . கதிர்களில் பூ அரும்புதல் . 

பூவாக்கு 

பெ . 

ஒன்றை 
பூட்டை பூக்கட்டிருச்சு. 

நினைத்துக்கொண்டு , அது நடக்குமா 
பூங்குட்டி - பெ . ஈன்று சிறிது நேரமே , நடக்காதா எனக் கோயிலில் பார்க்கும் 
நாட்களே ஆன குட்டி . நாய்க்குட்டி குறிப்பு . கலியாணத்துக்குக் கோயில்ல பூவாக்குக் 
வேணுமின்னு கேட்டன். பூங்குட்டிய கேக்கறாங்களாம் . 
எடுத்தாந்திருக்கறான் இன்னம் கண்ணே தொறக்கல . 

பூவிலிறங்குதல் - வி . கோயிலில் நடக்கும் 
பூங்குழந்தை - பெ . பிறந்து சில நாட்களே தீமிதி . பூவிலிறங்குறன்னு வேண்டுதல் இருக்குது. 
ஆன குழந்தை . பூங்கொழந்தய அப்பிடியா 

பூவோடு - பெ . கோயில் திருவிழாவில் 
துக்கறது. 

எடுக்கும் தீச்சட்டி. நாளைக்கு பூவோடு 
பூச்சாட்டுதல் - வி. கோயில் திருவிழாப் எடுக்கறாங்க . 
போடுதல் . நாளைக்கு மாரிங்கோயில் 
பூச்சாட்டறாங்க. 

பூளைகாஞ்சதனம் - பெ . பொறாமையால் 

ஒருவருக்குச் செய்யும் இடைஞ்சல். இந்தப் 
பூச்சிக்காளை 

பெ . 

பூளகாஞ்சதனத்த இங்க வெச்சுக்காத . 
இனப்பெருக்கத்திற்கென வளர்க்கப்படும் 
காளை . அவுங்கூட்ல ரண்டுபூச்சிக்காள இருக்குது . 

- பெ . வெண்ணிறத்தில் பஞ்சு 
பூளைப்பூடு 

போன்ற நீண்ட பூங்கொத்தினை உடைய ஒரு 
பூச்சி - பெ. பாம்பு . அந்தப் பக்கம் போவாத. வகைச் செடி . பூளப்பூட்டப்புடுங்கி எறி . 
பூச்சிகீச்சி இருக்கும் . 
பூச்சுவேலை - பெ . செங்கல்லால் சுவர் 
எழுப்பியபின் , மேலே காரை பூசும் வேலை . 

பெ 
வீடுபூச்சுவேல நடந்துக்கிட்டு இருக்குது . 

பெட்டுக்குழி 

பெ . மோட்டார் 
பூட்டு - பெ . தடவை . இந்தப் பூட்டாச்சும் வைப்பதற்காகக் கிணற்றை ஒட்டித் 
வெளையுமா . 2. கூரை வேயப் பயன்படும் தோண்டப்படும் குழி . பெட்டுக்குழியில 
( சவுக்கு , தேக்கு போன்ற மரங்களின் ) மம்மட்டி வெச்சிருக்கறன் எடுத்தா. 
கோல் . அந்தத் தேக்கங்பூட்டு நல்லாருக்கும் . 

பெப்பளத்தான் - பெ. வெகுளி ; ஏமாளி . 
பூட்டை - பெ . தானியக் கதிர். நாளைக்குப் அவன் ஒரு பெப்பளத்தான்டா. 
பூட்ட பொறுக்கோணும் . 

பெரகாண்ட 

வி.அ. 

பின்னால் , 
பூடு - பெ . சிறு ( நிலத்தில் படரும் அல்லது பின்பக்கத்தில் . உனக்கும் பெரகாண்ட பாருடா . 
சிறிது உயரமே வளரும் ) செடி ; பூண்டு , 

பெராலச்சட்டி பெ . மாமிசம் 
அந்தப் பூட்டப் புடுங்கிப் போடு, 

சமைப்பதற்காகத் தனியாக வைத்திருக்கும் 
பூலவாக்கு - பெ . பிறருக்குத் தெரியாத சட்டி , பெராலச் சட்டிய வெளிய கொண்டோயிக் 
ஒருவரின் 

சொந்த விவகாரங்கள் ; கமுத்து . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 121 

பே 


பெரியகாரியம் - பெ . சாவு. ஊர்ல ஒரு பெரிய 
காரியம் ஆயிருச்சுங்க . 
பெரியவள் ஆதல் பெ . பெண் 
வயதுக்குவருதல் . 
பெரியவளாயிட்டா. 


பொண்ணு 


பேண்டு - வி.அ. மலம் கழித்து . கொழந்த 
மடியிலயே பேண்டு வெச்சிருச்சு . 
பேர் சொல்லாதது - பெ. தொடை இடுக்கில் 
வரும் கட்டி ( துடுப்பைச் சூடாக்கி இதன் 
மேல் ஒத்தடம் கொடுப்பர்) . அவனுக்குப் பேர் 
சொல்லாதது வந்திருக்குது . 
பேரணிக்கூடை - பெ . அறுவடை செய்த 
தானியக் கதிர்கள், பருத்தி போன்றவற்றை 
நிறைத்துத் தூக்கிச் செல்ல உதவும் பெரிய 
கூடை . கம்மம் பூட்ட பேரணிக்கூடை கூட 
ரொம்புலயே . 
பேழ் - வி. மலம் கழி . ஒரு நாளக்கி எத்தன தடவ 
பேழ்றது ? 


பொ 


பெ . 


பெரியையன் - பெ . பெரியப்பா ; பெரிய 
தாத்தா . எங்க பெரியையன் கூப்பட்டாங்க . 
பெருக்கான் பெ . பெருச்சாளி. 
பெருக்கானோட ஒரே தொந்தரவு . 
பெருங்கூட்டு உடம்பு - பெ . கம்பீரமும் 
உயரமும் கொண்ட பரம்பரையில் 
பிறந்தவரின் சிறந்த உடல்கட்டு . அவருக்குப் 
பெருங்கூட்டு ஒடம்பு. அவுங்க பரம்பரையே 
அப்பிடி . 
பெருஞ்சாதிக்கோழி 

பெ . நீண்ட 
கால்களைப் பெற்று உயரமாக வளரும் 
கோழி வகை . பெருஞ்சாதிக் கோழில ஒன்னு 
போட்டா போதும். 
பெருந்தலைக்காக்கா 
அண்டங்காக்கை . பெருந்தலக் காக்காப் 
பீத்தின்னப் போச்சாம் ; எறகெல்லாம் பீயாச்சாம் . 
( பழமொழி ) 
பெரும்பீ - பெ . வயதுக்கும் அளவுக்கும் 
பொருந்தாமல் கழிக்கும் அதிக மலம் . அவன் 
பெரும்பீ பேழ்றான் . அப்பறம் எங்க ஒடம்பு தேறும் . 
பெரும்போக்கு - பெ . தாராள குணம் . 
அவம்பெரும்போக்கான ஆளுடா . 
பெருவத்து - பெ.அ. நீண்ட கால்களை 
உடைய ( கோழி ) . பெருவத்துக் கோழியா 
வாங்கியாந்த 
பெறந்தவள் - பெ . ஆணின் தங்கை. உம் 
பெறந்தவளுக்கு என்ன சீர் செஞ்ச ? 
பெறந்தவன் - பெ . பெண்ணின் தம்பி . 
‘ பெறந்தவன உட்டுட்டு ஒரு நிமிசங் கூடத் தனியா 
இருக்க மாட்டா . 


பொக்கணம் - பெ . தாயத்தில் அனைத்துச் 
சோழிகளும் கவிழ்ந்து விழும் நிலை (இதை 
ஒன்றுமில்லை என்றோ பன்னிரண்டு 
என்றோ எடுத்துக் கொள்வர் ). பொக்கணம் 
உழுந்திருக்குது . 
பொக்கனாத்தி - பெ . ஒன்றும் இல்லாதவள் 
| ன் . பொக்கனாத்திக்குப் பேச்சு மட்டும் 
கொறவில்ல. 
பொக்கு - பெ . உள்ளே ஒன்றும் இல்லாத 
நிலக்கடலைக் காய். இந்த வெருசம் எல்லாம் 
பொக்காப்போயிருச்சு. 
பொகையோடு - பெ . கூரையில் புகை 
வெளியேறுவதற்குச் சிறு கூண்டுபோல 
அமைக்கப்படும் ஓடு . இந்த எடத்துல ஒரு 
பொகையோடு போடோணும் . 
பொங்கச்சருவம் பெ . பொங்கல் 
வைப்பதற்கான பித்தளைப் பாத்திரம் . 
‘பொங்கச்சருவம் தகதகன்னு மின்னுது . 


122 . பெருமாள் முருகன் 
பொங்கமொடா பெ . பொங்கல் வெக்க மறந்துட்டன் . 2. இரண்டு அல்லது 
வைப்பதற்கான பெரிய பானை . மூன்று வள்ளம் பிடிக்கும் அளவுக்கான சிறு 
பொங்கமொடா சாஞ்சாப்பல கொழந்த திரும்பி கூடை . கல்லக்கா எத்தன பொட்டி ஆச்சு. 
உழுவுது. 

பொட்டிகட்டு ( தல் ) - வி . மரமேறிகள் 
பொங்கு - பெ. பறவைகளின் இறகு. கோழி மரமேறச் செல்ல ஆயுத்தமாகுதல் , நேரமாச்சு, 
கனமேயில்ல வெறும் பொங்குதான் . 

இன்னம் பொட்டி கட்டுலயா. 
பொச்சாட்டிக் குருவி - பெ. வால் பகுதியை பொட்டி வண்டி - பெ . பயணம் செய்யும் 
எந்நேரமும் அசைத்தபடியே இருக்கும் ஒரு 

வண்டி . பொண்ணும் மாப்பிளயும், பொட்டு 
வகைக்குருவி . பொச்சாட்டிக் குருவிய மரத்துல 

வண்டியில வர்றாங்க. 
பாரு . 

பொட்டு - பெ . பயறு வகைகள் செடியில் 
பொச்சு - பெ . மலத்துவாரம் , சூத்து . 

இருக்கும் போது பாதுகாப்பாக இருக்கும் 
பொச்சுல தண்ணியா ஊத்துது . 

காய்த்தோல் சருகு ( இதனைப் பிரித்தெடுத்து 

ஆட்டுக்கு உணவாகத் தருவர்) . தொவரம் 
பொச்சுக்குட்டு பெ . உடம்பில் 

பொட்டு அள்ளி வெள்ளாட்டுக்கு வெய்யி . 
மலத்துளையின் இருபுறமும் உள்ள சதைப் 

பொட்டுப்போல இரு காண்க : 
பகுதி . சூத்தாம்பட்டை , பிருஷ்டம் . 

பொட்டாட்டம் இரு . 
பொச்சுக்குட்டுலயே ரண்டு வெச்சிருவம்பாத்துக்க . 

பொடக்காலி - பெ . வீட்டின் பின்னுள்ள 
பொச்செரிப்பு - பெ . பொறாமை . பிறரைக் 

(குளிக்க , சிறுநீர் கழிப்பதற்கான ) இடம் . 
குறித்து மனதில் கொள்ளும் 

பொடக்காலிப்பக்கம் இருட்டுல என்ன பன்ற. 
பொறாமையினால் ஏற்படும் எரிச்சல் . 
அவனுக்கேண்டா இத்தன பொச்செரிப்பு . 

பொடங்கு - பெ . பயிரை அறுவடை 

செய்தபின் அடி வேரிலிருந்து தழைந்து 
பொசுகுனி - பெ . ஒருவரைப் பற்றிப் புறம் 

வரும் இரண்டாம் பயிர் . தண்ணி உட்டா 
பேசுதல்; கோள் சொல்லுதல் . பொசுகுனி 

பொடங்கு நல்லா வரும் . 
பேசற பழக்கம் அவங்கிட்ட இருந்து போவாது . 

பொடத்தி - பெ . ஆபத்து வரும்போது 
பொசுவினி - பெ . பொறாமை பிடித்தவள் / தப்பிப்பதற்காக வளையில் எலி 
ன் . அவ ஒரு பொசுவினிடா . 

வைத்திருக்கும் அவசரகால வழி . பொடத்தி 
பொதுவினித்தனம் - பெ . பொறாமைக் 

எந்தப் பக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சா எலியப் 
குணம் . பொசுவினித்தனம் மனுசனுக்கு 

புடிச்சிரலாம் . 
ஆவாதுடா . 

பொடனி - பெ . பின் கழுத்துப் பகுதி. 
பொட்டாட்டம் இரு 

பொடனிலயே அடி உழுந்திடுச்சு. 

வி, செயலற்றுச் 
சும்மா இருத்தல். குறுக்க பேசாத , பொட்டாட்டம் 

பொடி - பெ . வெயிலில் காய்ந்து . கால் 
இருடா . 

வைக்க முடியாத அளவுக்கு 
பொட்டி - பெ . 1. கள் , பதநீர் இறக்கும் 

கொண்டுவிடும் தரை. காலே வெக்க முடியல . 
மரமேறிகள் இடுப்பில் கட்டிக்கொள்ளும் 

பொடிச் சுடுது . 
கூம்பு போன்ற பெட்டி ( இது இடுப்பின் பின் பொடை - பெ . கதிர் வெளிவரும் முன் 
பக்கம் இருக்கும் ; அரிவாள் , சுண்ணாம்பு பயிரின் நுனியில் தோகையால் மூடப்பட்டுப் 
போன்ற பொருட்களை அதற்குள் வைத்துக் புடைத்துத் தெரியும் பருவம் . கம்பு பொடை 
கொள்வர் ) . பொட்டியில ஆம்பரக்கத்தி எடுத்து கட்டீருச்சா. 


நாரால் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 123 
பொண்ணுப்பிள்ளை - பெ . மணமகள் . பொம்மரம் - பெ . பெண் பனைமரம் ; காய் 
‘ பொண்ணுப்பிள்ள பாக்க லச்சணமா இருக்கறா . காய்க்கும் பனைமரம் . பொம்மரத்துக் 
பொணப்புடுச்சவள் / ன் - பெ . எப்போதும் 

கள்ளுதான் ருசியா இருக்கும் . 
ஏதாவது ஒன்றிற்காக 

பிணக்குக் பொய்க்காய் - பெ . உள்ளே எதுவுமற்ற 
கொள்பவள் / ன். அவ கெடக்கறா தேங்காய் ; நுங்கு . இந்தக் கொலையில மூனு 
பொணப்புடுச்சவ. 

பொய்க்காயி . 
பொணையல் - பெ . ஒன்றோடு ஒன்று பொய்நிலை பெ . நெற்றிக்கும் 
அல்லது ஒருவரோடு ஒருவர் பின்னிக் கன்னத்திற்கும் இடையிலான பகுதி ; 
கொள்தல் . அங்க ரண்டு பேரு பொணையல் நெற்றிப் பொட்டு . கல்லு கொஞ்சம் தவறி பொய் 
போட்டுக்கிட்டுக் கெடக்கறாங்க . 

நெலையில் பட்டிருந்தா என்னாவறது . 
பொணையல் பாம்பு - பெ . ஒன்றோடு பொய்மோடம் - பெ . மழை பெய்யாமல், 
ஒன்று பின்னிப் பிணைந்து உறவு கொள்ளும் வருவது போல ஏமாற்றிக் கலைந்துவிடும் 
நிலையிலிருக்கும் பாம்பு . பொணையல் மேகக் கருக்கல். வானம் சும்மா பொய்மோடம் 
பாம்பாட்டம் ரண்டு பேரும் கெடக்கறாங்க . போடுது . 
பொத்துதல் வி. 

கூடை , முறம் பொய்யேரி - பெ . வாய்க்கால் இல்லாத 
முதலியவற்றிற்குப் பனை 

இடத்தில் ஏரிபோல் அமைந்த வரப்பு . 
கட்டுப்போட்டுப் பழுது பார்த்தல் . கூட அந்தப் பொய்யேரில ஆட்டமேயி . 
மொறமெல்லாம் பொத்தக் குடுக்கோனும் . 

பொருக்கு - பெ . புண் காய்ந்ததும் மேல் 
பொத்தை பெ . பொத்தல் விழுந்த பகுதியில் கருப்பாய் அடை போன்று கட்டி , 
பயன்படாத நிலையில் இருக்கும் கூடை , உதிர்ந்துவிடும் தோல் பகுதி . பொருக்கு தானே 
முறம் போன்றவை . கூடையெல்லாம் உழுந்திரும் கிள்ளாத . 
பொத்தையாப் போச்சு . 

பொருப்பு பெ . ஓலைக் கொட்டகை 
பொதி - பெ . நான்கு மூட்டை தானியம் செம்மையாக , பார்வைக்கு அழகாக 
அல்லது இரண்டு மூட்டை வெல்லம் அமைதல் . கொட்டாயி நல்ல பொருப்பா 
கொண்ட அளவு . கம்பு ரண்டு பொதி ஆவுமா . இருக்குது . 
பொதி எருது - பெ . பொதி மூட்டைகளைச் பொருமல் பெ . சரியாக உணவு 
சுமக்கப் 

பழைய காலத்தில் செரிக்காமல் வயிறு உப்பிப் போதல் , 
பயன்படுத்தப்பட்ட எருது . பொதி எருதாட்டம் வயித்துப் பொருமல் எப்படி இருக்குது . 
வளந்துட்டானே தவிர,அறிவு கெடையாது . 

பொலி - பெ . இருவரின் நிலங்களைப் 
பொதிமாடு - காண்க : பொதி எருது . பிரிக்கும் வரப்பு . பொலியில ரண்டு வெலா 

சேத்து ஓட்டிருக்குது . 
பொந்துவால் நரி - பெ . மண்ணில்வளை 
பறித்து அதற்குள் வாழும் ஒருவகை நரி. பொழப்பு - பெ. வாழ்க்கை ; தொழில் . வவுசி 
பொந்துவால் நரியாட்டம் முட்டிக்கிட்டு வர்றான் . வந்து வாசல்ல நின்னுக்கிட்டு வருட்டோ 

போவுட்டோங்குது . பொழப்பு போயி 
பொம்பளச்சட்டி - பெ . பெண் தன்மை 

பொடக்காலியில நின்னுக்கிட்டுப் போவுட்டோ 
மிகுந்திருக்கும் ஆண் ; அலி . அவனோட 

வருட்டோங்குது . - பழமொழி . 
பேச்சப்பாத்தா பொம்பளச் சட்டியாட்டம் தெரீது . 


124 . பெருமாள்முருகன் 
பொழப்புத்தனம் - காண்க : பொழப்பு. 

போ 
பொறக்காண்ட - வி.அ. பின்னால் : 

போக்கடா பெ . பலமில்லாதவன் ; 
பொறக்காண்ட திரும்பிப்பாரு. 

எதற்கும் பயனற்றவன் . சும்மா கெடக்கற 
பொறத்தாண்ட - காண்க : பொறக்காண்ட . போக்கடா , சுடுகாட்டு வெரைக்கும் தூக்கடா - 

பழமொழி . 
பொறந்தவள் - காண்க : பெறந்தவள் . 

போக்கத்தவள் / ன் - பெ . திட்டுச்சொல். 
பொறந்தவன் - காண்க : பெறந்தவன் . 

வாழ வழி ஏதும் அற்றவள் / ன் . என்னயப் 
பொறம்பாரம் - பெ . வண்டியின் பின்பக்கப் போக்கத்தவன்னு நெனச்சியா . 
பாரம் . பொறம்பாரம் எச்சாப் போயிடுச்சு . 

போக்கிடம் - பெ . புகலிடம் . எங்களுக்குப் 
பொறம்பு பெ . கல் துகள்களும் போக்கிடமேது . 
நுணுங்காத கற்களும் கொண்ட கிணறு . 

போக்கியம் - பெ . கொடுத்த பணத்திற்கு 
கெணறுவெட்டி என்ன பண்றது பொறம்பாப் 

வட்டியில்லை ; உழும் நிலத்திற்குப் பணம் 
போச்சே . 

இல்லை என்று நிலம் உழுபவருக்கும் 
பொறி - பெ . பறவை இறகு , சேலை , பிற சொந்தக்காரருக்கும் இடையே ஏற்படும் 
துணிகள் போன்றவற்றில் இருக்கும் ஒப்பந்தம் . போக்கியத்துக்கு நெலம் ஓட்டறம் . 
புள்ளிகள் நிறைந்த தன்மை ; ஒரு வகை 

போங்காலம் - பெ . அழிவுகாலம் ; அழிந்து 
டிசைன் . சட்டத்துணிபொறிப்பொறியா இருக்குது . 

போவதற்கான 

காலம் . அவனுக்குப் 
பொறிக்கோழி - பெ . பொறிப் பொறியான போங்காலம் வந்திருச்சு . 
இறக்கையைக் கொண்ட கோழி . அந்தப் 

போச்சாது - பெ . அழும் குழந்தையைச் 
பொறிக்கோழியத் தொரத்திப் புடி . 

சமாதானப்படுத்தும் சொல் . எங்கண்ணுல்ல..... 
பொறியோடு - பெ . பயிறு வகைகளை போச்சாதுடா. 
வறுப்பதற்கு உதவும் ( பெரிய வாணலி 

போணி 

பெ . நீர்மைத் 
போன்ற ) வாயகன்ற மண்பாண்டம் . 

தன்மையுள்ளவற்றை (நீராகாரம் , தண்ணீர் ) 
பொறியோடு சும்மாகாயுது . பயிரக் கொடு . 

எடுக்க உதவும் உருளை வடிவப் பாத்திரம் . 
பொறை - பெ . பீரோவுக்குள் அடைப்புடன் போணியில் கொஞ்சம் நீத்தண்ணி கரச்சா . 
இருக்கும் மேல்பகுதி . பொறையத் தொறந்து 

போத்தாலை - பெ . புகையிலை. ஒரு துண்டு 
பாரு . 2. கண்ணில் கட்டும் படலம் . “கண்ணுல 

போத்தால குடு . 
பொற கட்டுது. 3. முன்னிரவு நேரம் . 
ஊட்டுக்குப் பொறைக்கு வாரேன் . 4. பால் போத்து பெ . 1. கரும்புப் பயிரின் 
தயிராகத் துவைவதற்கு ஊற்றும் சிறிதளவு பக்கவாட்டில் வரும் இனிப்பற்ற தடிமனாகக் 
தயிர் அல்லது மோர் ; உறை . கொஞ்சம் கிளைத்து வரும் பயிர் . அந்தப் போத்த முறிச்சு 
பொறை இருந்தாக் குடு. 

எருமைக்குப் போடு. 2. தழைவதற்காக வெட்டி 

நடப்படும் கிளை. ‘முருங்கைக்கு ஒரு போத்து 
பொறை மோர் - காண்க : பொறை . 

நடோணும் . 
பொன்னாம் பூச்சி - பெ . பொன்வண்டு : 

போதாக்குறை பெ . பற்றாக்குறை. 
பொன்னாம்பூச்சி புடிக்கப் போறான் . 

சோத்துக்கே போதாக்கொறையா இருக்குது . 


வி . மழை , 


அ 


ங் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 125 
போதிச்சுப் போ (தல் ) 

டி 
வெயிலில் கிடந்த மரம் கனம் குறைந்து 2. கீழே விழுந்து அடிபடுவதால் எலும்பு 
அடர்த்தியற்றுப் போதல். ரொம்ப நாளாப இடம் மாறுதல் . உழுந்தராதடா கையில 
போட்டு வெச்சு மரம் போதிச்சுப் போச்சு . 

மக்கிளிச்சிக்கும் . 
போப்பு வண்டி - பெ . வாடகை மாட்டு மக்கிரி - பெ . உழவு வேலைகளுக்குப் ( கதிர் 
வண்டி . இப்பவெல்லாம் போப்பு வண்டியே அள்ளி வர) பயன்படும் பெரிய கூடை . அந்த 
கொறஞ்சு போச்சு. 

மக்கிரிய எங்க எடுத்தோர. 
போலுத்தப்பை 

வண்டியின் மக்கிரிக் கூடை - காண்க : மக்கிரி , 
முன்புறம் 

பக்கங்களிலும் 

மகடம் - பெ . கண்ணில் விழும் திரை . 
போடப்பட்டிருக்கும் உட்குழிவான 

கண்ணுல மகடமாட்டந் தெரீது . 
மரச்சட்டம் . போலுத்தப்ப மேல ஏறி 
உக்கோந்துக்கிட்டான் . 

மங்கண்டம் - பெ . ஆழத்தில் பாறைகள் 

இல்லாத முழுக்க முழுக்க மண் உள்ள 
போவணி - காண்க : போணி . 

நிலப்பகுதி . வெட்ட வெட்ட மங்கண்டமாத்தான் 
போழை - பெ . பணம் வைத்துக் கொள்ளும் வருது . 
சிறு பை ( பர்ஸ்) . போழைய எடுத்து மடியில 

மங்கலத்தான் - பெ . நாவிதன் ( மங்கலச் 
வெச்சுக்க . 

செயல்களில் முன் நிற்பதால் இப்பெயர் ) . 
போழைப்பொட்டி - பெ . பொருள்கள் அந்த மங்கலத்தானக் கூப்புடு . 
போட்டு மூடு வைத்துக் கொள்ளும் பிரம்புப் 

மச்சான்டாரு - பெ. கணவனின் அண்ணன் . 
பெட்டி . போழப்பொட்டி ஒன்னு வாங்குனா 

உங்க மச்சான்டாரு எங்க போயிருக்கறாரு . 
நல்லது . 

மச்சுப் போ ( தல் ) வி . எடுத்தால் 
போன எட்டு - பெ . சென்ற வாரம் . போன 

உதிருமளவு உருவமற்றுப் பொருள் மிகவும் 
எட்டு சந்தைக்கிப்போனயா . 

நைந்து போதல் . அப்பிடியே போட்டு 
போனாம்போக்கி - பெ . 1. தானியத்தைத் வெச்சிருந்து மச்சுப்போயிருச்சு . 
தூற்றும்போது காற்றில் செல்பவை . இந்தத் 

மசநாய் - பெ . வெறி பிடித்த நாய் . நாக்கு 
தடவை நெறையப் போனாம் போக்கியாப் 

தொங்குது .மசநாயோ என்னமோ . 
போச்சு . 2. திட்டுச்சொல் . திக்கறவள் / ன், 
ஊர்சுற்றி, ஒன்றுக்கும் உதவாதவள் / ன். மசப்புள்ள - பெ . வெகுளியான பெண் . அவ 
இந்தப்போனாம் போக்கியக் கட்டிக்கிட்டு அழுவ 

மசப்புள்ள , சூதுவாசு தெரியாது . 
வேண்டீதா இருக்குது . 

மசனப்பாறை பெ . உறுதியற்றுப் 
பொடியும் தன்மையுடைய பாறை . 
‘கெணத்துல எல்லாம் மசனப்பாறை . 

மசனை - பெ . விரைவில் நொறுங்கிவிடும் 
மக்கியா நாள் பெ . அடுத்த நாள் . கற்களைக் கொண்ட கிணறு . அவங்க கெணறு 
கலியாணத்துக்கு மக்கியா நாளுத்தான் வந்தான் . மசனதான் . 
மக்கிளித்தல் - வி. 1. செய்து கொண்ட மசையன் பெ . வெகுளித்தன்மை 
ஒப்பந்தத்தை மீறுதல் ; மறுதலித்தல் . ‘ நா கொண்டவன் ; விபரமில்லாதவன். அவன் 
மக்கிளிச்சன்னா கால்ல இருக்கறதக் கழட்டி மசையனாட்டம் இருக்கறான் . 


126 . பெருமாள் முருகன் 
மஞ்சக்கொழுப்பு 

பெ . மடிப்பை 

பெ . 

மடிப்பகுதியில் 
( ஆட்டிறைச்சியில் ) சதைகளில் மஞ்சள் வைத்திருக்கும் பணப்பை. ‘ மடிப்பையில காசு 
நிறத்தில் படர்ந்திருக்கும் அதிகக் கொழுப்பு . இருக்கும்பாரு. 
அவனுக்கு மஞ்சக் கொழுப்புக் கட்டீருக்குது. 

மடிவிடு ( தல் ) 

- வி . சினையான ஆடு , 
மஞ்சச்சாரை - பெ . மஞ்சள் நிறமுடைய மாடுகளுக்குக் குறிப்பிட்ட நாட்கள் 
சாரைப்பாம்பு வகை . போறது மஞ்சச்சாரை கழிந்ததும் முலைப்பகுதி பெருத்துக் 
தான். 

காணப்படுதல் (இதைக் கொண்டு சினையை 
மஞ்சச் சிட்டு - பெ . மஞ்சள் நிறமுடைய உறுதிப்படுத்திக் கொள்வர் ). ஆடு மடி 
சிட்டுக்குருவி , மஞ்சச் சிட்டு நெறையாப் 

உட்டிருக்கறதப் பாத்தா செனையாட்டந்தான் 
பறக்குது . 

இருக்குது . 
மட்டச்சாளை - பெ . கூரை தாழ்வாகப் மடை மாறு ( தல் ) - வி. நீரை வேறு மடைக்கு 
போடப்பட்டிருக்கும் சமையல் அறை 

மாற்றி விடுதல் . தண்ணி ரொம்பிருச்சு, மடைய 
அல்லது தட்டுமுட்டுச் சாமான்கள் போடும் மாறி உடு . 
இடம். ஒரு மட்டச்சாளையாச்சும் போடோணும். 

மண் அணை ( த்தல் ) - வி . களை வெட்டிய 
மட்டி - பெ . கரும்புப் பாகு காய்ச்சும் போது பிறகு சில வகைப் பயிர்களுக்கு வேரைச் 
மேலே வரும் அழுக்கு நிறைந்த நுரை சுற்றி மண்ணைச் சேர்த்துப் பலப்படுத்துதல் . 
போன்ற பொருள் ( காண்க : கோழை - 2 ) . செடிக்குக் கொஞ்சம் மண் அணச்சு உடோணும் . 
அந்த மட்டிய எடுத்துப் பன்னிக்கு ஊத்து . 

மண்டக் கட்டு - பெ . வயலில் வேலை 
மட்டு - பெ . 1. பூசுவதற்குப் பயன்படும் செய்யும்போது , வெயிலுக்காகப் பெண்கள் 
கலவை. கொஞ்சம் மட்டிருந்தா ஓட்டைக்குப் முந்தானையால் தலையைச் சுற்றி கட்டிக் 
பூசிரலாம் . 2. சிறிது குறைவு . உப்பு மட்டா கொள்ளும் கட்டு . மண்டக்கட்டுக் கட்டிக்கோ. 
இருக்கட்டும் . 

வெய்யில் எச்சா அடிக்குது . 
மடகழ்ட்டி பெ . பாசனத்திற்காக மண்டு - வி.அ. மூத்திரம் பெய்து; சிறுநீர் 
அமைக்கப்படும் தண்ணீர்க்குழாய் கழித்து . கட்டில்லயே மண்டு வெச்சிட்டான் . 
வரிசையில் ஆங்காங்கே பாய்வதற்காக 
அமைக்கப்பட்டிருக்கும் மடையைக் மண்ணள்ளித் தூற்று ( தல் ) - வி . வாய்ச் 
கழட்டுவதற்குப் பயன்படும் ( ஸ்பேனர் 

சண்டையின் போது மண்ணை அள்ளித் 
போன்ற ) கருவி. மடகழ்ட்டிய எடுத்தாந்தியா . 

தூற்றுதல் ( அவ்விதம் தூற்றி விட்டால் , பின் 

அவர்களோடு பேசமாட்டார்கள் . உறவு 
மடி - பெ. ஆடு , மாடுகளின் முலைப்பகுதி . 

முறிந்து விடும் ) . 

மண்ணள்ளித் 
மாட்டுக்கு என்னன்னு தெரில, மடி வீங்கியிருக்குது . 

தூத்திப்புட்டுப் போயிட்டா . 
மடி இறங்கு ( தல் ) - வி. கன்று ஈனுவதற்குச் 

மண்ணிடு ( தல் ) 
சிலநாட்களுக்கு முன் ஆடு மாடுகளுக்கு 

வி . அடுப்பு , சுவர் 
முலைப்பகுதி பால் சுரப்பினால் பெருத்துத் 

ஆகியவற்றில் உதிர்ந்த இடங்களில் மண் 
தெரிதல் . மடி எறங்கிருச்சு . ரண்டு மூணு நாள்ல 

அள்ளிஇட்டுச் சரி செய்தல் . “இந்த அடுப்புக்குக் 
கன்னுப்போட்டுடும் . 

கொஞ்சம் மண்ணிடற 

டறது தான. 
மடிப்பிச்சை பெ . மடியேந்தி எடுக்கும் 

மணவறை - பெ . திருமண நிகழ்ச்சிக்காக 
பிச்சை. அவங்கிட்ட மடிப்பிச்சகேக்கவா போறன் 

அமைக்கப்பட்டிருக்கும் மேடை . மணவறய 
நானு. 

ஜோடிச்சாச்சா. 


அவ 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 127 
மத்துக் கயிறு - பெ . தயிர் கடைய மத்தில் அங்க ஒரு கட்ட கெடந்தது . அதுதான் மமுட்டி 
பயன்படுத்தும் கயிறு . மத்துக் கவுத்த உட்ருச்சு . 
மாத்தோணும் . 

மய்த்தல் - பெ . சில பொருட்களை வாயில் 
மதக்கம் 

- பெ . மந்தம் . ஒரே மதக்கமா வைத்தால் , நாக்கில் ஒருவித அரிப்பு 
இருக்குது . 

உணர்வு ஏற்படுதல் . இதென்னடா காயி வாய் 
மதகு வண்டி - பெ . ஏற்றம் இறைக்கும் 

மய்க்கிது . 
போது, ஏற்றக் கயிறு படும் வகையில் நீர் மயிர்கோதி - பெ . கூந்தலில் சிக்கெடுக்கப் 
விழும் மதகுக்கு அருகில் பெண்கள் பயன்படுத்தும் நீளக்கம்பி . அவ 
போடப்பட்டிருக்கும்உருளை. மதகு வண்டிய என்ன வேல செய்யறா . மயிர்கோதிய வெச்சுக்கிட்டு 
கழ்ட்டி ஊட்ல கொண்டோயி வெச்சிரு . தலயில சிக்கெடுத்துக்கிட்டு உக்கோந்திருக்கறா . 
மதாசரம் - பெ . மந்தநிலை. ஒரே மதாசரமா மயிலாஞ்சி பெ . மருதாணி . கைக்கு 
இருக்குது. 

மயிலாஞ்சி வெக்கல . 
மதிப்பெரட்டு - பெ . புத்தி குழப்பம் . ஏன் மயிலாம்பிடி ஆடு - பெ . தலையில் 
இப்படிப் பேசறான் . அவனுக்கு மதிப்பெரட்டு . வெண்மை நிறம் கொண்ட ஒருவகைச் 
மதியம் பெ . முழு நிலவு நாள் ; 

செம்மறி ஆடு . மயிலாம்பிடி ஆட்டப் பாத்தாவே 
பௌர்ணமி . மதியத்தப்பத்தான் கோயில் திருநாப் 

தெரியாதா. 
போடுவாங்க. 

மயிலை - பெ . முதுகுப் புறம் கருமை கலந்த 
மந்தாமதுக்கு பெ . மந்தத்தனம் 

வெண்மை நிறமுடைய காளை . மயிலயக் 
கொண்டவள் / ன் . அவன் ஒரு மந்தாமதுக்கு . 

கொஞ்சம் வெரட்டு. ) 

மர உளி - பெ . மரம் பிளக்க பயன்படும் 
மப்பு - பெ . 1. மங்கல் , கண்ணு மப்புத்தட்டிப் 

உளி. “ மர உளி இருந்தாக்குடு . 
போச்சு 2. மிகுபோதை . அவன் நல்ல மப்புல 
இருக்கான் . அவங்கிட்ட என்ன பேச்சு . 3 . மரக்காளான் - பெ . மரங்களில் காயம்பட்ட 
ஏமாற்று , பொய் . நாட்டார் சிரிப்பான்னு மப்புக்கு இடங்களிலோ மரக்கட்டைகளிலோ 

ஈரம்பட்டால் பிடிக்கும் ஒருவகைக் காளான் . 

மரக்கட்டய உள்ள எடுத்து வெக்காத மரக்காளான் 
மப்பூடு - பெ . உடம்பில் பட்டால் அரிப்பு 

புடுச்சுப் போச்சு . 
ஏற்படுத்தும் ஒரு வகைப் பூண்டு . மப்பூடு 
பட்டதால பிக்கிது . 

மரக்குந்தாணி - பெ . நெல் போன்ற 

தானியங்கள் குற்றுவதற்கு மரத்தால் 
மம்மட்டிக் கொத்து - பெ . களைக்கொத்தின் 

செய்யப்பட்ட உரல் . அந்தக் காலத்துல 
காம்பும் மண்வெட்டியைப் போன்ற அகல 

மரக்குந்தாணியிலதான் நெல்லுக் குத்துவாங்க . 
வாய்ப்பகுதியும் கொண்ட களை எடுக்கும் 
கருவி. மம்மட்டிக்கொத்துல வெட்டினாத்தான் மரச்சீப்பு - பெ . மரத்தால் செய்யப்பட்ட , 
கல்லக்காட்டுக்குப் பரவால்ல . 

பேன் எடுக்க உதவும் சீப்பு . மரச்சீப்பு 
மம்மானியம் - பெ . அளவுக்கு அதிகம் . பூவு 

இருந்தாக்குடு . பேன் அரிக்குது . 
அந்தப்பக்கம் மம்மானியமாக் கெடக்குது . மரமேறி - பெ . பனை, தென்னை மரங்களில் 

ஏறி , கள் பதநீர் இறக்குபவர் ; சானார். மாமா 
மமுட்டி விடுதல் வி . உள்ளங்கால் 

மாமா மரமேறி , மாமம் பொச்சுல முள்ளேறி , - 
திரும்பும்படி எதிலாவது தடுக்கி விழுதல் . 

சிறுவர் பாடல் , 


அழுவது . 


வகை 


தண்ணி 


128 . பெருமாள் முருகன் 
மரிசு - பெ . தழைந்து வருவதற்காக வெட்டி மறுவரால் - பெ . இறப்புக்குப் பின் மாமன் 
நடப்படும் கிழுவமரத்தின் கோல் . அந்த மரிச மைத்துனர் செய்யும் சடங்கு . இன்னக்கித்தான் 
ஈரத்துலயே நட்ரோனும் . 

மறுவரால் போடறாங்க . 
மல்லாட்டம் பெ . 

மறைப்பு பெ . 1. மாடுகள் பிறர் 
விளையாட்டு . அவுங்க மல்லாட்டம் கட்டிக்கிட்டு கண்ணுக்குப் படாமல் இருக்கக் கட்டப்படும் 
இருக்கறாங்க . 

தடுப்பு . எருமைக்கு ஒரு மறப்புக் கட்டோனும் . 
2. குளிப்பதற்காக ஓலை 

கொண்டு 
மல்லு - வி. மூத்திரம் போ ; சிறுநீர் கழி. 

கட்டப்படும் தடுப்பு . ஒரு மறப்புக்கட்டுனா ஆறு 
ஊட்டுக்கிட்டயேதான் மல்லோனுமா , தூரப் போயி 

கேக்கறா . ராத்திரியிலதான் 
மல்லு . 

ஊத்திக்கவேண்டியிருக்குது . 
மல்லு - பெ . மூத்திரம் ; சிறுநீர் . அஞ்சு 

மனை - பெ . பயிர் நடவு, களையெடுப்பு 
வயசாயிக் கூட இந்தப் பிள்ள கட்டல்லயே மல்லு 

ஆகிய வேலைகளில் ஓராளுக்கு உரிய 
மல்லுது . 

பகுதி . என்னோட மனைக்கு நீ ஏன்டா வர்ற . 
மலங்கம்பு - பெ. மலையில்விளையும் கம்பு 

மனுவு - பெ . பத்துக் கிலோ கொண்ட 
(தானியம் ) . அம்ம பாத்திருக்குது . மலங்கம்பு 

( பருத்திக் கொட்டை , புண்ணாக்கு 
புளித்தண்ணி குடு . 

போன்றவற்றின் ) அளவு . ஒரு மனுவு பருத்திக் 
மலராகி 

பெ . மலையில் விளையும் கொட்டவாங்கியா . 
கேழ்வரகு . மலராகி நல்ல சத்து . 
மலை பெ . தாய விளையாட்டில் காய் 

மா 
வெட்டுப்படாமல் பாதுகாக்க 
கட்டங்களுக்கு ஒரு முறை இருக்கும் 

மாக்கான் - பெ . ஒன்றும் தெரியாதவன் ; 
(பெருக்கல் குறியிட்ட ) கட்டம். காயெல்லாம் 

கூரிய புத்தி அற்றவன் . சுத்த மாக்கானா 
மலைக்கு மலை தாவிக்கிட்டேபோவுது . வெட்டுக்கு 

இருக்கறான்டா. 
எப்படிச் 

மாசமாயிருத்தல் வி. பெண் 
மலையன் - பெ . மலைப்பகுதியிலுள்ள 

கருவுற்றிருத்தல் . எம்பொண்ணு 
காளை , அந்த மலையன் ஓதைக்கும் . 

மாசமாயிருக்கறா. 
மழுங்கன் - பெ . மானம், மரியாதை பற்றிக் 

மாட்டலு 

பெ . காதின் இருபுறமும் 
கவலை இல்லாதவன். ரோசங் கெட்டான் , 

வருமளவு நீண்ட , சங்கிலி போன்ற காதணி. 
மழுங்கன் பொழச்சான் - பழமொழி , 

மாட்டலு ஒன்னு போட்டுக்க. காது தொங்காது . 
மறுக்கா - வி.அ. மறுமுறை ; மறுபடியும் . 

மாட்டுத்தாழி - பெ . மாடுகள் குடிக்க கழிநீர் 
எங்க அத மறுக்காச் சொல்லு . 

வைக்கும் தொட்டி . மாட்டுத்தாழியில தண்ணி 
மறு செலவு - பெ . ஒருவரின் இறப்புக்குப் இருக்குதான்னு பாரு. 
பின், மாமன் மைத்துனர் செய்யும் சடங்கு. 

மாடக்குழி - பெ . வீட்டுச்சுவரில் விளக்கு 
மறுசெலவு வேலயெல்லாம் முடிஞ்சிருச்சா . 

வைப்பதற்காக அமைக்கப்படும் 
மறுபேச்சு - பெ . ஒருவரின் பேச்சுக்குப்பின் வேலைப்பாடுகளுடன் கூடிய சிறு குழி . 
கூறும் பதில் ; விடை. மறுபேச்சுப்பேசறானான்னு வௌக்க எடுத்த மாடக்குழியில வெய்யி . 
பாரேன் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 129 
மாத்தான் - பெ . ஒரு பொருளின்மீது ஒருமுறை கூலியாகக் கிடைக்கும் தானியம் 
விருப்பம் இல்லாமல் போகும் தன்மை , அல்லது பணம் . எத்தன செஞ்சாலும் மாராயம் 
ஆட்டுக்கறி தின்னுக்கிட்டுத்தான் இருந்தன். இப்ப குடுக்கறதுக்கு இவுங்களுக்கு மனசு வரமாட்டீங்குது . 
என்னமோ மாத்தானாப்போச்சு . 

மாரிக்குருவி - பெ . நீளமான வால் உடைய 
மாத்து - பெ . 1. திருமணம் போன்ற ஒரு குருவி. எங்கயோ மாரிக்குருவி கத்துது . 
நிகழ்வுகளின் 

போது 

விரிக்கும் 
நடைபாவாடை . பொண்ணக் கூட்டியாரப்ப 

மாரு - பெ . வெண்மை நிற வெற்றிலை . 
மாத்து விரிக்கோணும் . 2. மாற்றிக் கட்டக் 

மாரு என்ன வெல போவுது . 
கொடுக்கும் துணி . தண்ணி ஊத்திக்கிட்ட ஓடன மால்நேரம் - பெ. இருட்டும் நேரம்; மாலை 
குடுக்கறதுக்கு மாத்த எடுத்து வெய்யி . 

ஆறிலிருந்து ஏழரை வரையுள்ள நேரம் . 
மாந்தம் - பெ . குழந்தைகளுக்கு வரும் 

மால் நேரமாகிப் போச்சு . இப்ப எங்க கெளம்பறா. 
ஒருவகை நோய் . மாந்தத்துக்குத் தழ குடுக்க மாலைக்கண்ணுப் பிச்சை - பெ . ஆட்டு 
அந்தூர்ல ஒரு பாட்டி இருக்குது. 

ஈரலுடன் சேர்ந்து இருக்கும் கருப்பும் 
மாப்பு - பெ . மன்னிப்பு . உனக்கு மாப்பே 

நீலமும் கலந்த நிறம் கொண்ட , கசப்புத் 
இல்ல . 

தன்மை வாய்ந்த சிறு உறுப்பு ( இதைக் 

கறியோடு கலந்தால் கறியும் கசந்துவிடும் . 
மாபாடு - பெ . இடைவிடாத உழைப்பு . 

எனவே இதனை நீக்கி விடுவர் . பச்சையாக 
மாபாடு பட்டும் பிரயோசனமில்ல . 

இதைத் தின்றால் கண் நன்றாகத் தெரியும் 
மார் - பெ . இரு கைகளையும் விரித்து என்பது நம்பிக்கை ) . மாலக்கண்ணுப் பிச்சய 
நீட்டிய நிலையில் ஒரு கைவிரல் நுனியில் எடுத்தெறிஞ்சராத. குடு . முழுங்கீர்றன் . 
இருந்து அடுத்த கையின் அதே விரல் நுனி 

மாவுக்கறி - பெ . (மெல்லுவதற்கு எளிதாக ) 
வரையிலும் உள்ள நீட்டல் அளவு. அந்தப் 

மாவு போல இருக்கும் இறைச்சி . 
பாம்பு ஒரு மார் நீளமிருக்கும் . 2. சற்று கனமான 

கொழந்தைக்கு மாவுக்கறியாப் பாத்துக் குடு . 
செடிகளின் தண்டுப்பகுதி ; மரக்கிளை . 
வேப்பமரத்துல இருந்து ரண்டு மாரு வெட்டிப் 

மானம் - பெ . வானம் . மானம் கருக்கிக்கிட்டு 
போடு . 3. நெஞ்சுப் பகுதி . அவனுக்கு மார் வருது . 
நல்லா அகலமா இருக்கும் . 
மார்வலி - பெ . நெஞ்சுவலி. மார் வலியில 

மி 
துடிச்சுக்கெடக்கறான் . 
மாரக்காய்ச்சல் - பெ . காசநோய் . அவனுக் மிச்சி - பெ . குழந்தைகள் விளையாடப் 
குமாரக்காச்சலாமா . 

பயன்படும் சிறிய முறம் . ஒரு மிச்சிப் 

பூவெடுத்து நாங்கள் படைத்தோம் - கும்மிப்பாடல் . 
மாரடித்தல் - வி. 1. நெல் தூற்றுகையில் சீ 
மாற்றால் பதரைப் பிரித்தல். மாரடிக்கற வேல மிஞ்சி - பெ . மெட்டி . கால்ல மிஞ்சியக் 
தான் மெதுவா நடக்குது . 2. பெண்கள் நெஞ்சில் காணாம். 
அடித்துக்கொண்டு பிணத்தைச் சுற்றி 

மிம்பீர் - பெ . கண்ணேறு , நோய் , நேரம் 
வருதல் . கெழவஞ் செத்தாலும் செத்தான், 

தவறுதல் முதலிய காரணங்களால் கறவை 
ராவெல்லாம் மாரடிச்சுக்கிட்டு அழுவறாங்க . 

மாடுகளுக்குக் கன்று ஊட்டுவதற்கு முன்பே 
மாராயம் - பெ . வண்ணார் , நாவிதர் ஏற்படும் முலைக் காம்புகளின் சுரப்பு . 
போன்ற தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு எருமை ரண்டு நாளா மிம்பீர் சொறந்துக்குது . 


முகாமி 


பெ . ஒரு 


130 பெருமாள் முருகன் 
மிரமினை - பெ . கோயில் திருவிழாவின் முக்கல் பெ . எண்ணெய் கெட்டுப் 
போது கடவுள் தேரில் வீதிகளைச் சுற்றும் போவதால் வரும் வாசம் . எண்ணெ 
ஊர்வலம் . சாமி மிரமின வருது . 

முக்கலடிக்குது. 
மின்னாண்டெ வி.அ. முன்னால் ; 

முக்குவலி 

பெ . குழந்தை பிறக்கும் 
முன்பக்கத்தில் . மின்னாண்டெ பாத்துப்போ. நேரத்தில் மிக அதிகமாக உண்டாகும் பிரசவ 

வலி. ‘ முக்குவலி கண்டிருச்சு . சீக்கரம் கொழந்த 
மின்னேத்த வண்டி பெ . ஏற்றம் 

பொறந்திரும் . 
இறைக்கும்போது கீழ்க்கயிறு பட்டு உருளும் 
வகையில் வாரியின் முன்பகுதியில் முக்குனி - பெ . பெண்கள் கூந்தலை 
அமைக்கப்பட்டிருக்கும் மர உருளை . மூன்றாகப் பிரித்து ஜடை போடுதல். மயிர 
மின்னேத்த வண்டியக் கழ்ட்டி வெக்காத மழையில அவுத்து முக்குனி போட்டுக்க. 
நனச்சு போச்சு . 

- பெ . திருமணம் போன்ற 
மின்னோட்டம் - பெ . சாமி பல்லக்கைத் செயல்களுக்கு முன் நின்று ஏற்பாடு 
தூக்கிக் கொண்டு முன்னும் பின்னும் ஓடுதல் . செய்பவர். அவருதான் மொகாமியா , அதான் 
சாமி மின்னோட்டம் போவுது . 

காரியம் இந்த ஜோர்ல நடக்குது . 
மின்னோடும் புள்ளை 

முகாமை - பெ . முக்கியம் ; முதன்மை . 
காரியத்தை முன் நின்று நடத்துபவர் . அவுங்கூர்ல அவுனுக்குத்தான் மொகாமை . 
அவனாட்டம் மின்னோடும் பிள்ளயப் பாத்ததே 

முகாமைக்காரர் - காண்க : முகாமி . 
இல்ல. 

முகுளம் - வி.அ. தீவிரம் ; இடைவிடாமல் , 

பயிர் நடவு முகுளமா நடக்குது . 
மு 

முங்குதல் - வி. மூழ்குதல். தண்ணியில முங்கி 
முக்கட்டக்காய் - பெ. மூன்று பருப்புகளைக் 

எந்திரிச்சு வா . 
கொண்ட நிலக்கடலைக் காய் . நெறைய முச்சி - காண்க: மிச்சி . 
முக்கட்டக்காய் கெடக்குது . 

முச்சூடு - வி.அ. முழுவதும் . ஊடு மூச்சுடும் 
குப்பையாக் கெடக்குது . 
முசுக்கரம் - பெ . ஒரு வேலையில் தீவிரமாக 
இருத்தல் . அவன் எப்பவும் வேலையில 
முசுக்கரமா இருப்பான் . 
முசுவு - பெ . தொடர்ந்து வேலைகளில் 
ஈடுபட்டிருத்தல் : அவனுக்கு நேரமில்ல . 
வேலையில முசுவா இருக்கறான் . 
முட்டி - பெ . 1. வெற்றிலை அளவுப் பெயர். 
26 கவுளி வெற்றிலை கொண்டது ஒரு முட்டி, 

ஒரே சமயத்துல அஞ்சர முட்டி வெத்தல 
முக்கட்டக்காய் 

கிள்ளீட்டான் . 2. பனை, தென்னை மரங்களில் 

கள் . பதநீர் சேகரிக்கப் பாளையுடன் 
முக்கட்டை - காண்க : முக்கட்டக்காய் . சேர்த்துக் கட்டப்படும் மண்பாண்டம் . அந்த 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி .131 
மரத்துலஇப்பத்தான் ரண்டுமுட்டி கட்டியிருக்கறான் . உறுப்புகளைப் பிரிக்க இயலாமல் மாட்டிக் 
3. நிலத்தில் அரிவாள் படாமலிருக்க கொள்ளுதல் . ஏன்டா முண்டுபோட்டா 
பொருளை வைத்து வெட்டப் பயன்படும் நாயாட்டம் அங்கே கெடக்கற . 
சிறு மரக்கட்டை . முட்டி மேல வெச்சுத் தட்ட 
வெட்டு . 

முண்டேரி - பெ . சுற்றுச் சுவரில் மழைநீர் 

இறங்கிக் கரைத்து விடாமலிருக்க 
முட்டிப்பானை - காண்க : முட்டி -2 . இருபுறமும் சரிவாக , நடுவில் உயர்வாய் 
முட்டிச்சீலை பெ . பெண்கள் 

கூரை போலப் போடுதல் . செவுத்துக்கு 
மாதவிலக்கின் போது உடுத்தும் சேலை . 

முண்டேரி போட்டு வெய்யி . 
முட்டிச் சீலய ஓரமா எடுத்துப் போடு. 

முத்திரை 

பெ . தனக்கு விருப்பமான 
முட்டு - பெ . 1. பெண்களுக்கு உண்டாகும் 

கடவுளின் சின்னத்தைத் தாசர்கள் உடம்பில் 
மாதவிடாய் - காண்க : முட்டுச் சீலை 2 . 

பொறித்துக் கொள்ளுதல் . அந்தத் தாசருக்கு 
கிணற்றின் ஆழம் குறித்த அளவுப் பெயர். 

முத்தரை குத்தியாச்சா , 
கெணறு எத்தன முட்டு . 

முத்திரைப்படி - பெ . அரசாங்க முத்திரை 
முட்டுக்கல் - பெ . நில எல்லையைச் 

உடைய தானியம் அளக்கும் படி . அந்த 
சுட்டுவதற்காக நடப்படும் எல்லைக் கல் . 

முத்தரைப்படில அளந்து போடு . 
பொலீல இருந்த முட்டுக்கல்லயே புடுங்கிட்டாங்க. முத்திரை வள்ளம் - பெ . அரசாங்க 
முட்டுச்சீலை - காண்க : முட்டிச்சீலை . 

முத்திரை உடைய தானியம் அளக்கும் 

வள்ளம் . முத்தரை வள்ளம் இருந்தாக் குடு . 
முட்டுவழி பெ . வேளாண்மைக்குப் 
போடும் மூலச் செலவு ; முதல் . போட்ட முட்டு 

முத்தெடுத்தல் - வி. விரதமிருந்து கோயில் 
வழியே வராதாட்டம் இருக்குது . 

திருவிழாவின்போது மூன்று அல்லது ஐந்து 

ஊர்களுக்குச் சென்று பிச்சை பெற்று வந்து , 
முட்டுடு - பெ . குழந்தை பிறந்து ஒரு சில அதனைத் தெய்வத்திற்குக் கொடுக்கும் 
நாட்களே ஆன வீடு. முட்டூட்டுல நா ( ன் ) சோறு ஒருவகை வேண்டுதல் . இந்த வருசம் 
திங்கமாட்டன். 

முத்தெடுக்கறம்னு வேண்டி இருக்கறன். 
முட்டை அரும்பு - பெ . கோழியைக் முதித்தல் - பெ . காளை பசுமாட்டோடு 
கறிக்காக அறுக்கும் போது , அதன் வயிற்றில் உறவு கொள்ளுதல் . காள முதிச்சுதா . 
சிறுசிறு உருண்டைகளாக இருக்கும் 
முட்டைக்கான தொடக்க அரும்பு . 

முதியாப் பயிர் - பெ . ஒன்றரை வயதான 
“இப்பத்தான் மொட்டு அரும்பு வெச்சிருக்குது . 

வெற்றிலைக் கொடிக்கால் . “ முதியாப் பயிர் 

எத்தன குழி இருக்குது. 
முண்டா பனியன் 

பெ . ஆண்கள் 
அணியும் கைப்பகுதி இல்லாத உள்ளாடை . 

முந்தா நாள் - பெ . நேற்றைக்கு முன் தினம் . 
அவன் எப்பவுமே முண்டா பனியன்தான் 

முந்தா நாளுநீ எங்க போயிருந்த . 
போடுவான் . 

முந்தி 

- பெ . முந்தானை . முந்தியச்சொருகு 
முண்டு ( தல் ) - வி. ஒருவரை எதிர்த்துச் 

காத்துல பறக்குது . 
செயல்படுதல் . " எங்கிட்டயே முண்டறயா நீ. மும்பாரம் - பெ . வண்டியில் முன்பக்கம் 
முண்டு பெ . நாய்கள் உறவு 

ஏற்றும் பாரத்தின் அளவு ; முன்பாரம் . 
கொள்ளும்போது இனப்பெருக்க 

மும்பாரம் எச்சாஇருக்குது . மாடு தெணறுது பாரு. 


- 


வைக்கப்படும் வட்ட வடிவத் தட்டு. முறுக்கு 
முள்ளு முள்ளா வர்ற மாதிரி ஒரு முறுக்குத்தட்டம் 
இருந்துது . எங்கயோ காணாம் . 
முறுக்குப்படி பெ . தின்பண்டமாகிய 
முறுக்குப் பிழிவதற்கு உதவும் கருவி . 
தேர்க்கடைல ஒரு முறுக்குப்படி எடுக்கோணும் . 
முன்பணம் - பெ . விலை பேசி முடிந்ததும் 
தொடக்கத்தில் கொடுக்கும் சிறுதொகை . 
முன் பணமா எவ்வளவு குடுத்திருக்கறா . 
முன்னேர் - பெ . நிலத்தில் பல ஏர்கள் 
உழும்போது எல்லா ஏர்களுக்கும் 
முன்னாகச் செல்லும் ஏர் . 

அந்த 
முன்னேர்க்காரனப் போயிக் கேளு. 


மூ 


132 பெருமாள்முருகன் 
முருக்கந்தடி பெ . பாளை சீவும் 
அரிவாளைத் தீட்டுவதற்காக மரமேறிகள் 
வைத்திருக்கும் முருங்க மரக்கட்டை . 
முருக்கந்தடிய எடுத்தா , பாளக்கத்தியத் தீட்டலாம் . 
முருகு - பெ . ஆண்கள் காதில் அணியும் 
நகை . அந்தப் பாட்டன் காதுல முருகு 
போட்டுக்கிட்டுஇன்னம் எளவயசுப் பையனாட்டம் 
இருக்கறாரு . 
முருவாங்கறி 

பெ . பன்றிக் கறி . 
முருவாங்கறி எடுத்தாந்திருக்கறன் . 
முருவான் - பெ . பன்றி . கறிபோட முருவான் 
புடிச்சாரப் போயிருக்கறாங்க . 
முருளி - பெ . செடிகளுக்கு வரும் ஒருவகை 
நோய் . “ முருளி பாஞ்சு செடி வளரவே இல்ல.. 
முள்ளங் கத்திரி - பெ . கண்டங்கத்திரிச் 
செடி. முள்ளங்கத்திரிச்செடி இருந்தாப்புடுங்கியா. 
முள்ளெடுப்பான் - பெ . காலில் ஏறிய 
முள்ளைப் பிடுங்கும் கருவி. முள்ளெடுப்பான் 
இருந்தா சீக்கிரமா எடுத்தரலாம் . 
முளை - பெ . 1. மாடுகளைக் கட்ட தரையில் 
ஊன்றும் தடினமான மரக்கோல். மாட்ட ஒரு 
மொளை அடிச்சுக்கட்டு . 2. வண்டிகளில் பாரம் 
சரியாமல் இருக்க இருபுறமும் ஊன்றும் 
நீளக்குச்சி . மொள ஆடுது. நல்லாப் போட்டுடு. 
முளைக்குச்சி - 

- காண்க : முளை . 
முறி - வி . ரூபாய் நோட்டைச் சில்லரையாக 
மாற்றுதல் . நூறு ரூபாய முறிச்சா சீக்கிரம் 
செலவாயிரும் . 
முறிவாடு - பெ . விஷத்தை முறிக்கும் 
மருந்து . இதுக்கு முறிவாடு தெரிஞ்சவங்களைக் 
கேக்கோணும் . 
முறுக்கம் - பெ . உடல் தினவு ; பலம் . 
வயசானாலும் ஆளுநல்ல முறுக்கம் . 
முறுக்குத்தட்டம் - பெ . முறுக்குப் பிழியும் 
கருவியுள் முறுக்கின் வடிவத்திற்கேற்ப 


பெ . 


மூக்கறுந்து போ ( தல் ) வி . 
முக்கணாங்கயிறு பெரிதாகப் போடுவதால் 
மாடுகளின் மூக்கு உள்சதை அறுந்து 
போய்விடுதல் 

( அதன்பின் 
மூக்கணாங்கயிறால் பயன் இருக்காது ) . 
“இவ்வளா பெரிய கவுத்தயா மூக்கணாங்கவுத்துக்குப் 
போடுவாங்க . மூக்கறுந்து போயிரும் . 
மூக்கரை 

திட்டுச்சொல் : 
மூக்கில்லாதவள் / ன்; மூக்கு அழுந்திக் 
கிடப்பவள் / ன் . அந்த மூக்கர பேச்சக் 
கேட்டுக்கிட்டு ஆடாத. 
மூக்கானி - பெ . வண்டியின் முன்பகுதியில் 
ஊன்றும் கோல். மூக்கானியப் புடிச்சு வண்டியத் 
தூக்கு. 
மூக்குச் செல் - பெ . அரிசியில் இருக்கும் 
நீண்ட மூக்குடைய ஒரு வகைப் பூச்சி . மூக்குச் 
செல் ஏறுனா போச்சு . அரிசிபூராத் தீன்னுரும் . 
மூங்கக் கூடை பெ . மூங்கிலால் 
பின்னப்பட்ட கூடை. மூங்கக் கூட எடுத்தா 
கொஞ்ச நாளக்கு வரும் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 133 
மூச்சுடு ( தல் ) - வி. தேங்காய் , எலும்பு மூலைக்கல் - பெ . வீட்டுக் கிணறுகளில் 
ஆகியவற்றில் லேசான விரிசல் ஏற்படுதல் : நான்கு மூலைகளிலும் வைத்துக் ( மேற்சுவர் ) 
*இந்தத் தேங்கா மூச்சுட்டுப் போச்சு . 

கட்டப்படும் கல் . மூலக்கல்லு பலமாப் 
மூட்டம் - காண்க : அடுவு . 

போட்டிருக்கறாங்க . 
மூட்டு - வி. கிழிந்த இரண்டு பகுதிகளை 

மூளி - பெ . ஆமணக்குக் காயில் விதையின் 
இணைத்துத் தைத்தல். “இந்தச் சீலயக் கொஞ்சம் 

மேல் இருக்கும் தோல் பகுதி . கொட்டக்கா 
மூட்டிக்குடு . 

காஞ்சு போச்சு . மூளிய அடிச்சு எடுக்கோனும் . 
மூட்டு ? - பெ. மரத்தில் பெருங்கிளையும் 

மூளி மோதிரம் - பெ . சிறு குழந்தைகளின் 
( அதிலிருந்து பிரியும் ) சிறு கிளையும் 

அரைஞான் 

கயிற்றில் கோர்க்கும் 
இணையும் இடம் . அத மூட்டோட வெட்டிப் 

அலுமினியத் தகடு . கொழந்தக்கி ஒரு மூளி 

மோதிரம் எடுத்துப் போடு . 
போடு , 
மூட்டுக்குட்டி - பெ . ஆட்டின் பெண் குட்டி . 
வெள்ளாடு மூட்டுக்குட்டியா போட்டிருக்குது . 

மெ 
மூட்டுப் போடு - வி. சோறோ குழம்போ 

மெட்டு - வி . காலைத் தடுக்கி விடுதல் . 
வெந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் 

மெதுவாக் காலக் கொஞ்சம் மெட்டி உட்டன் , 
கரண்டியால் தனியாகப் பிரித்து எடுத்தல் . 

உழுந்திட்டான் . 
‘ ரண்டு கறி மூட்டுப் போடு . 

மெட்டு 

பெ . கட்டப்பட்ட கயிற்று 
மூடல் - பெ . கேழ்வரகு மணிகளின் மேல் 

நீளத்தைக் குறைப்பதற்காக முடிச்சுக்கு மேல் 
மூடியிருக்கும் தவிட்டுப் பகுதி . ஆரியம் 

கயிற்றை அவிழாமல் இழுத்துச் செருகுதல் . 
மூடலாக் கெடக்குது . 

கவுத்துல இன்னொரு மெட்டுப் போடு . 
மூடாக்கு - பெ . ஒன்றை மூடியிருக்கும் 

மெப்பு - வி.அ. பட்டும் படாமல்; திமிர் . 
துணி; முகத்தை மூடும் சேலை . மூடாக்குப் 

ஆளு என்ன மெப்பாப் பேசறான் பாரு. 
போட்டுக்கிட்டுப் போனா அடையாளந் தெரியாதா . 

மெரமிணை - காண்க : பிரமிணை . 
மூடு - காண்க : மூட்டுக்குட்டி. 

மெரலு - பெ . சாமி ஆடி மக்களுக்கு 
மூத்தலிடுதல் - வி. கம்பரிசியை இடித்து 

வாக்குச் சொல்பவர் மீது சாமி வந்து வாக்குச் 
மாவாக்குவதற்கு முதலில் உரலில் இட்டுக் 

சொல்லத் தயாராகுதல் ( மெரலு வந்து 
குத்திப் புடைத்துத் தவிடு நீக்குதல் . கம்ப 

வாக்குச் சொல்லாமல் வெறுமனே ஆடும் 
மூத்தலிட்டு வெச்சுட்டன். 

சாமிகளுமுண்டு ). இன்னக்கிச் சாமிக்கு மெரலு 
மூய்த்தல் - வி. சிறிதும் மிச்சமில்லாமல் ஒரு 

வல்ல . 
செயலை முழுவதும் செய்து முடித்தல் ; 
தீர்த்தல் . எல்லாத்தயும் அவனே மூச்சுப்புட்டான் . 

மே 
மூலி 

பெ . தூங்கி எழுந்ததும் இரு 
கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி 

மேக்காய் - பெ . நிலக்கடலைச் செடி 
உடலை நெட்டி முறித்தல் . எந்திரிச்சு மூலி பிடுங்கும்போது உதிர்ந்து கண்னுக்குப் 
முறிச்சு எந்நேரம் போறது . 

படுவது போல மேலேயே கிடக்கும் காய் . 


தேவைப்படுமானால் மேலிருக்கும் சட்டி 
நீரை ஊற்றுவர் ; அப்படி மேலே வைக்கும் 
சட்டி ; மேல் உலைச் சட்டி . மேலொலச் சட்டியில 
தண்ணி ஊத்தி வெய்யி . 


மேலோலச் சட்டி 


134 . பெருமாள் முருகன் 
மேக்காய் பொறுக்குனாலே ஒருபடி வருமாட்டம் 
இருக்குது . 
மேகெணறு - பெ . அதிக ஆழமில்லாத 
கிணறு . அவுங்களுது மேகெணறா இருந்தாலும் 
தண்ணிவத்தாது . 
மேகோடு - பெ . மேற்குத் திசை மூலை . 
மேகோட்டுல மமுட்டி கெடக்குது எடுத்தா . 
மேட்டாங்காடு - பெ . புன்செய் நிலம் ; 
மானாவாரி விவசாய நிலம் . மேட்டாங்காட்ட 
ஓட்டுனவனும் கெட்டான் ; மேனாமினுக்கியக் 
கட்டனவனும் கெட்டான் (பழமொழி ) 
மேட்டுக்காடு - காண்க : மேட்டாங்காடு . 
மேட்டுமை - பெ. கர்வம் ; மேல்குடிகளின் 
மனப்பான்மை . இந்த மேட்டுமையெல்லாம் 
நம்புளுக்கு ஆவாது. 
மேம்போக்கு - பெ. எதிலும் அதிகச் சிரமம் 
எடுத்துக் கொள்ளாமல் , அதிகக் 
கவனமில்லாமல் இருக்கும் தன்மை. அவன் 
மேம்போக்காப்போறவன் . 
மேல் சகாயம் - பெ . சாவுக்கு முன் வரும் 
வாயால் மூச்சு விடும் தன்மை . 
அவ்வளவுதான். மேல்சகாயம் தூக்க 
ஆரம்பிச்சிடுச்சு . 
மேல்பூட்டு - பெ . நுகத்தடிக்கு மேல் 
கருக்குத்தடியை வைத்துப் பூட்டப்படும் 
கலப்பை. அந்தக் காட்ட மேல்பூட்டுல போட்டு 
ஓட்டு, 
மேலாக்கு - பெ . பெண்கள் மார்பின்மீது 
போட்டுக் கொள்ளும் துணி . மேலாக்கு ஒன்னு 
போட்டுக்கிட்டுப் போ . 
மேலு - பெ . உடம்பு . மேலுக்குத் தண்ணி 
ஊத்திக்கிட்டு வர்றன். 
மேலொலச் சட்டி 

பெ . சோறு 
சமைக்கும்போது , சோற்றுச் சட்டிக்கு மேலே 
ஒரு சிறு சட்டியை வைத்து அதிலும் நீர் 
ஊற்றி வைப்பர் ; சோற்றுக்கு நீர் 


மேலொழவு 

பெ . பயிர் அறுவடை 
செய்தவுடன் போடும் உழவு . ஒரு மேலொழவு 
போட்டு வெக்கோனும் . 
மேலை - பெ . அடுத்த ஆண்டு . மேலைக்கே 
தாலிகட்டறன் கழுத்தே சொகமா இரு - பழமொழி . 
மேவு - வி . தண்ணீர் நிறைந்து கரையைக் 
கடந்து செல்லுதல் . காடெல்லாம் தண்ணி 
மேவிக்கிட்டுப் போவுது . 
மேவு 

மாடுகள் 
மேய்ச்சலுக்கான புல். அந்தப் பக்கம் மேவு 
நெறைய இருக்குது . 
மேவேலை பெ . முதன்மையான 
வேலைக்குத் துணையாக இருக்கும் சிறு 
வேலை . மேவேல மட்டும்தான் அவம் பாப்பான் . 
மேற்கட்டி - பெ . திருமணப் பந்தலின் உள் 
மேல் பகுதியில் கட்டும் துணி . "மேக்கட்டி நல்ல 
துணியாக்கட்டு. 


ஆடு , 


மை 


மைக்கட்டை பெ . 

வண்டியில் 
சக்கரங்களை இணைக்கும் 

கட்டை . 
மைக்கட்டையில லேசா விரிசல் தெரீது . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 135 
மைகோதி - காண்க : மயிர் கோதி , ஒருவகை எறும்பு . கால வெச்செடான மொத 
மைய அரை - பெ . மிகவும் மாவாகும் வரை 

எறும்பு இப்பிடி ஏறுது . 
அரைத்தல் . கொஞ்சங்கூட தருசு இல்லாம மைய மொசப்புல் - பெ . புன்செய் நிலங்களின் 
அரைச்சுடு . 

வரப்புகளில் வளரும் ஒரு வகைப் புல் . 

‘கரையெல்லாம் மொசப்புல்லு வளந்து கெடக்குது . 
மொ 

மொசப்புழு - பெ . உடல் முழுவதும் மயிர் 

நிறைந்திருக்கும் ஒரு வகைப் புழு . செடியில 
மொக்கடி - பெ . இன்ன இடம் என்று 

மொசப்புழுவுஉழுந்திருச்சு. 
காயத்தைத் தொட்டுக் காட்டுகிற மாதிரி மொட்டக்கட்டை - பெ . உடம்பில் சிறு 
இல்லாத உள் அடி . நல்லா மொக்கடியாப் 

துணியும் இல்லாத நிலை ; நிர்வாணம் . 
பட்டிருச்சு. 

மொட்டக்கட்டையா வந்து நின்னான் . 
மொக்கப்பட்டம் - பெ . 1. விளைச்சல் மொட்டக்கம்பு பெ . தானிய மணி 
இல்லாமல் 

நட்டமாகிவிடும் 

பெரிதாக இருக்கும் ஒரு வகைக் கம்பு . 
வேளாண்மையின் விதைப்புப் பருவம் . மொட்டக்கம்பு குத்திப்போட்டன் , சோறு ருசியாவே 
‘ இந்த வருசம் மொக்கப்பட்டமாப் போச்சு . 2. 

இல்ல. 
ஏமாற்றி விடுதல் . என்னய மொக்கப்பட்டம் 
பண்ணிப்புட்டான் . 

மொட்டப் பாறை - பெ . அகலமில்லாமல் , 

உயர்ந்து , குறைந்து சொரசொரப்புடன் 
மொக்கையடி - காண்க : மொக்கடி . இருக்கும் பாறை . மொட்டப் பாறையில் போயி 
மொகரை - பெ . 1. முகம். "மொகரையப்பாரு 

ஆராச்சும் காயப் போடுவாங்களா . 
கொரங்காட்டம் . 2. மாடு , எருமைக் மொட்டம் - வி.அ. தடவை ; முறை . உனக்கு 
கன்றுகளுக்கு மூக்கணாங்கயிறு போடும் எத்தன மொட்டஞ் சொல்றது . 
பருவம் வரும்முன் மூக்கைச் சுற்றி மேலாக 

மொட்டுளிச் செடி - பெ . நெற்றியில் 
வந்து , கழுத்தில் பிணைக்கும் வகையில் 
கட்டப்படும் கயிறு . கன்னுக்குட்டி 

வைத்துத் தட்டினால் பொடக் எனச் 
பெருசாயிருச்சு. மொகரய அவுத்துப்புட்டு சத்தமிட்டு உடையும் (சிறு உருண்டையாக 
மூக்கணாங்கவுறு குத்தீரோனும் . 

உள்ள ) காயை உடைய செடி ; முடக்கத்தான் 

கொடி , மொட்டுளிச் செடி காட்டுல நெறைய 
மொகுட்டுச் சரம் - பெ . வீட்டுக் கூரை இருக்குது . 
முகட்டில் பொருத்தப்பட்டு இருக்கும் 
மரச்சட்டம். மொகுட்டுச் சரத்துக்கு நல்ல மரமாப் 

மொட்டுளி - பெ . நீர்க்குமிழி . தண்ணியில 

மொட்டுளி உடுவியா. 
பாத்து எடுக்கோனும் . 

மொடக்காய் 
மொகுல் 

பெ . உரித்துத் தோலும் 
- பெ . முகில் ; மேகம் . மொகுலு 
கருக்கிக்கிட்டு வருது . 

பருப்புமாய்க் கிடக்கும் நிலக்கடலைக்குள் 

கலந்துவிட்ட உரிக்காத முழுக்காய் . 
மொச்சை - பெ . குழந்தைகளின் மீது வீசும் மொடக்கா உழுவாம பாத்துத் தூரமா வெச்சுத் 
ஒரு விதப் பால் வாடை . பிள்ளையக் கழுவி தொலி . 
உடலாமுல்ல. மொச்சை அடிக்குது . 

மொடக்கிடி | பெ . ஒத்து வராமை ; 
மொச எறும்பு - பெ . காலை வைத்தால் பிடிவாதம் . அவன் மொடக்கிடி பண்றான் . 
மொய்ப்பது போல நிறைந்து ஏறும் 


கனமான 


136 . பெருமாள் முருகன் 
மொடக்கிடிக்காரன் 

பெ . மொண்டிப் பன்னாட்டு - பெ . ஒருவரின் 
பிடிவாதக்காரன் ; ஒத்துவராதவன் . 

எடுபடாத அதிகாரம் ; இல்லாத 
‘மொடக்கிடிக்காரங்கிட்ட என்ன பேச முடியும். அதிகாரத்தை இருப்பது போலப் பாவித்துக் 

கொண்டு பிறரை ஏவுதல். இந்த மொண்டிப் 
மொடக்கு - பெ . உழுவதற்குச் சிரமம் தரும் 

பன்னாட்டுக்கு ஒன்னும் கொறவில்லை . 
வகையில் வயலின் சம பரப்பிலிருந்து 
விலகிய சிறு பகுதி . அந்த மொடக்க ஓட்டீட்டா மொண்டி அதிகாரம் - காண்க : மொண்டிப் 
ஒழவு முடிஞ்சது . 

பன்னாட்டு . 
மொடங்கு - பெ . ஒருமுறை விழுங்கும் மொத்தக்கை பெ . வசதியான ஆள் . 
அளவு நீர் ; மிடறு. தண்ணி ஒரு மொடங்கு கூட அவனுக்கு என்ன மொத்தக் கையி . 
ஆவாது . 

மொத்தச் சோறு - பெ . அதிகச் சோறு. 
மொடவாதம் - காண்க: மொடக்கிடி , அவனொரு மொத்தச் சோறு தின்னி . 
மொடா பெ . 1. தானியம் போட்டு மொத்து - வி . தடி அல்லது தடி போன்ற 
வைக்கவோ, நீர் ஊற்றி வைக்கவோ உதவும் 

பொருளால் அடித்தல் . 
மண்ணாலான பெரிய பாண்டம் ; மிடா . ஒரு சீவக்கட்டையால மொத்தீருவன் பாத்துக்க . 
மொடாத் தண்ணி காயவெச்சு ஊத்திக்கோனும் . 2 . 

மொத்தை - பெ . மாடு ஒருமுறை போடும் 
பதினைந்து வள்ளம் தானியம் கொண்ட 

சாணக் குவியல் . ரண்டு மொத்த சாணி 
அளவு . கம்பு எத்தன மொடா ஆவும் . 

கெடக்குது . அள்ளிப் போடு . 
மொடாக்குடி பெ . கள், சாராயம் 

மொதமாடு - பெ . மேய்ச்சலுக்குப் போகும் 
ஆகியவற்றை அளவுக்கு அதிகமாகக் 

மாடுகளை வழி நடத்தி முதலில் செல்லும் 
குடித்தல் . அவன் மொடாக்குடி குடிக்கறான்டா . 

தலைமைப் பண்புடைய மாடு . அந்த 
மொடாக்குடியன் - பெ . கள் , சாராயம் மந்தைக்கு இதுதான் மொதமாடு . 
ஆகியவற்றை அதிகமாகக் குடிப்பவன் . 

மொதை பெ . பாளை நெல்லும் 
அடேங்கப்பா ... அவன் மொடாக்குடியனா 

வைக்கோல்துகளும் கலந்த கலவை . நெல்லு 
இருக்கறான்டா. 

ராசி ஆவுல . மொததான் நெறைய உழுவுது . 
மொடாச்சந்து - பெ . வீட்டில் அடுக்கி 

மொய்ச் சோறு - பெ . ஊரில் பலருக்கும் 
வைக்கப்பட்டிருக்கும் 

மிடா 

தாங்கள் வைத்த மொய்ப் பணத்தைத் 
வரிசைகளுக்கிடையே உள்ள இடைவெளி. 
மொடச்சந்துல தக்காளிப் பழத்த 

திரும்பப் பெறத் தங்கள் வீட்டில் மங்கலச் 

எலி 
கொண்டோயிப்போட்டு வெச்சிருக்குது . 

செயல் எதுவும் இல்லாத போதும் , 

அவசரமாக வந்து சேர்ந்த பெரிய 
மொடாத் தண்டு - வி.அ. பெரிதாக ; அதிகக் செலவுக்குப் பணம் இல்லாத போதும் 
குண்டாக . ஆளுமொடாத்தண்டி இருக்கறான்டா. நிகழ்ச்சி எதுவும் இல்லாமலே ஊராரை 
மொண்டு வாலி - பெ . முழுவால் இல்லாத , 

அழைத்து மொய் வாங்கிக் கொண்டு சோறு 
வெட்டுப்பட்ட , ஊனமுற்ற வாலைக் 

போடும் வழக்கம் . மொய்ச் சோறுக்குக் 
கொண்ட விலங்கு அல்லது பறவை . 

கூப்புட்டிருக்கறாங்க . 
மனிதர்களைத் திட்டவும் பயன்படும் சொல் . மொரசன் - பெ. முரடன் . மொரசங்கிட்ட பேச்சு 
அந்த மொண்டு வாலி எந்தப் பக்கம் போச்சு. அவ வெச்சுக்காத . 
ஒரு மொண்டுவாலி . 


கெடக்குது . 


பனை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 137 
மொல்லை - பெ . அளவுக்கு அதிகமான , அரைக்கப்படும் சாந்து . கொஞ்சம் மொளகு 
திருப்பித் தர இயலாத அளவு வாங்கி விட்ட 

அரச்சுச் சாறு காச்சிருக்கறன். 
கடன்: இத்தன மொல்லைய எதுக்குடா வாங்குன . 

மொறக்கட்டு - பெ . கோயிலில் பூசை 
மொவரை - காண்க: மொகரை . 

செய்வதற்கு உரிமை உள்ள காலம் . 
மொவுட்டெலி - பெ . வீட்டுக் கூரை 

இன்னிக்கி அந்தக் கோயில்ல ஆரு மொறக்கட்டு . 
முகட்டில் வசித்துக் கொண்டு , வீட்டுப் 

மொன்னப் பாம்பு பெ . மழுங்கிய 
பொருட்களைத் தின்று வாழும் எலி . முகட்டு தலைப்பகுதியைக் கொண்ட பாம்பு ( இது 
எலி. மொவுட்டெலியத் திங்கக் கூடாது . கடித்தால் விரல்கள் மழுங்கிப் போய்விடும் 

என்பது நம்பிக்கை )."மொன்னப் பாம்பு சுருண்டு 
மொவுட்டோடு பெ . கூரை முகட்டில் 
பொருத்தப்படும் கவிழ்த்து வைக்கும் 
வடிவிலான ஓடு . மொவுட்டோடு ஒடஞ்சு 
போயிருச்சு . 

மோ 
மொவுட்டோலை - பெ . கூரை முகட்டில் 

மோட்டு - பெ . வரப்புகளில் இருக்கும் எலி 
பொருத்தி வேயும் 

ஒலை . 
மொவுட்டோல காத்துல தூக்கிருச்சு. 

வளை. நெல்லங்காட்டு மோட்ட அடை . 

மோடம் - பெ . மழை பெய்வதற்கான மேகக் 
மொவுடு - பெ . கூரையின் உள்பக்க உச்சிப் 

கருக்கல் . வானம் மோடம் போட்டிருக்குது . மழ 
பகுதி, முகடு . மொவுட்டப் பாத்துக்கிட்டுப் 

வரும் . 
படுத்திருக்கறான் . 

மோடா மோடி - பெ. தொழில் நுட்ப அறிவு 
மொவுலு - காண்க : மொகுல் . 

இல்லாமல் , அத்தகைய வேலையைச் 
மொழங்கு - பெ . தானியத் தட்டை , கதிர் செய்தல். மோடா மோடியா வேலயச் செஞ்சு 
போன்றவற்றிலிருந்து உதிரும் சிறு துகள் 

முடிச்சிருவான் . 
( இது உடம்பில் பட்டால் எரிச்சல் 

மோத்தை - பெ . இளநீருக்கும் முற்றிய 
கொடுக்கும் ) . ஓடம்பு முழுக்க மொழிங்கு ஏறி தேங்காய்க்கும் இடைப்பட்ட நிலை . 
அரிக்குது . 

மோத்தைய எதுக்கு வெட்டிப் போட்ட . 
மொழுக்கு பெ . பெண்கள் காதில் மோதரம் - பெ . பெரிய பாத்திரங்களில் 
அணியும் நகை ( பாம்படம் போன்றது ) . கைப்பிடித்துத் தூக்குவதற்காகப் 
அந்தப் பாட்டி காதுல மொழுக்குப் போட்டிருக்கறா . பொருத்தப்பட்டள்ள வளையம் . 
மொளகாப் பூடு - பெ . மிளகாய்ப் பூடு . 

ஆளுக்கொரு பக்கம் மோதரத்தப் புடிச்சுத் 
‘ மிளகாய்ச் செடி போலவே காணப்படும் ஒரு வகைப் 

துக்குங்க . 
பூண்டு. மொளகாப்பூட்ட மொளகாச் செடின்னே மோது - பெ . 1. உடலில் ஒரே இடத்தில் 
நெனச்சிட்டன் . 

திரும்பத் திரும்பக் காயம் பட்டு ஏற்பட்ட 

புண் ஆறிய பின்பு அவ்விடத்தில் ஏற்படும் 
மொளசாறு - பெ . புளி கரைத்து மிளகு , 

சிறு மேடு . கால் பூரா மோது கட்டிக் கெடக்குது . 
சீரகம் , பூண்டு கலந்து தயாரிக்கும் சாறு ; 

2. வைக்கோல் போரில் நீர் இறங்காமல் 
ரசம் ; மிளகு சாறு . இன்னிக்கி மொளசாறு 
வெச்சிருக்கறயா. 

இருக்க, மேற்பகுதியில் அமைக்கப்படும் 

கூரை போன்ற அமைப்பு. மோது போட்டுட்டா 
பெ . குழம்புக்காக 

போர் வேல முடிஞ்சுது . 


மொளகு 


ர 


138 . பெருமாள் முருகன் 
மோதுகத்தை - பெ. போரின் உச்சியான 
கூம்பு போன்ற பகுதியில் வைக்கப்படும் 
நீளமான தீவனக்கத்தை . மோது கத்தையா 
இழுக்காத . போர் உழுந்துரும் . 


மோயரம் - பெ . மோதிரம் . ஆட்ட வித்து 
மோயரம் பண்ணிப் போட்டுக்கிட்டு ஊட்ட 
படுத்துத்தூங்கு. 


மோர் சிலுப்புதல் - வி. மத்தினால் தயிர் 
கடைந்து மோராக்குதல். கோழி கூப்படவே 
எந்திரிச்சு மோர் சிலுப்பிட்டேன். 


ரக்கிரி - பெ . காண்க : நக்கிரி . 
ரச்சை 

பெ . தொந்தரவு . இந்தப் 
பிள்ளைங்களோடரச்ச தாங்க முடியில . 
ரட்டக்காலி - பெ . ஒரே இடத்தில் முளைத்து 
வளைந்து வளரும் இரு பனைமரங்கள் , 
அந்த ரட்டக்காலிக்கிட்ட தடி வெச்சிருக்கறன். 
ரட்டக்காலி மரம் - காண்க : ரட்டக்காலி , 
ரட்டக்கோப்பு கூரை - பெ . இரண்டு 
கூம்புகள் அடுத்தடுத்து அமைந்தது போன்ற 
வீட்டுக் கூரை . ரட்டக்கோப்புக் கூரை 
போட்டிருக்குதுல்ல. அந்த ஊட்ல போயிக் கேளு. 
ரட்டு - பெ . 1. போர்வை . அந்தரட்ட விரிச்சுப் 
போடு . 2. தவிடு . எருமத்தாழியில கொஞ்சம் 
ரட்டுஅள்ளிப் போடு . 
ரவுசு - பெ . சண்டை ; சண்டையினால் 
ஏற்படும் கூச்சல் . அவன் எதுக்கு சும்மா சும்மா 
ரவுசு பண்றான். அங்க என்னமோ ரவுசு கேக்குது . 


மோரி - பெ . பாலத்தின் இருபுறமும் 
கட்டப்படும் சிறு சுவர் . மோரி மேல 
உக்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கறாங்க . 


மோழை - பெ. சுறுசுறுப்பு ; விபரம் அற்றது : 
விபரம் அற்றவள் / ன் . மூத்தது மோழை ; 
எளையது காளை - பழமொழி. 
மோளக்குச்சி - பெ . பறை , உருமி போன்ற 
மேளக் கருவிகளில் தாளம் எழுப்ப 
அடிக்கும் சிறு மரக்கோல் . மோளக்குச்சி 
எடுத்து ரொம்ப நாளாச்சு.லேசா வீறல் உட்டிருச்சு. 


ரா 


மோளி - பெ . 1. கலப்பையோடு கையில் 
பிடித்துக் கொள்ளும் 

வகையில் 
பொருத்தப்படும் மரக்கட்டை ; ஏரின் பிடி . 
மோளியக் கழ்ட்டி மண்ணத் தட்டு . 2. பெரிய 
அழுக்குத் துணி மூட்டை . துணி மோளி சேந்து 
கெடக்குது . 


மோளை - பெ . கொம்பில்லாத ஆடு , மாடு. 
இன்னம் கொம்பு வல்ல . மோளையாத்தான் 
இருக்குது. 


ராக்காசி - பெ . பிறர் எதிர்க்க இயலாத 
தன்மை கொண்டவள் ; முரட்டுக் குணம் 
கொண்ட பெண் . வேலையில அவ ராக்காசி . 
சண்டைக்குனா அவ ராக்காசியாட்டம் நிக்கறா. 
ராகிக்கல் - காண்க : ஆரியக்கல் . 
ராங்கி - பெ . திமிர்; திமிர் கொண்ட பெண் . 
இந்த ராங்கி எல்லாம் எங்கட்டச் செல்லாது. அவ 
சுத்த ராங்கி , 
ராசி - பெ . கதிரடிக்கும் போது பதர்கள் 
குறைந்தும் 

தானியம் மிகுந்தும் 
காணப்படுதல் . பரவால்ல , இந்தப் போகம் கம்பு 
நல்லா ராசி ஆச்சு . 
ராவு - பெ . இரவு நேரம் . ராவுக்கு இங்க 
தங்கீட்டுக் காத்தாலக்கிப் போங்க. 


மோனைக்காரன் பெ . வேலைக்கு 
ஆட்களை ஏற்பாடு செய்து வேலை 
வாங்கும் ஆள். மோனக்காரங்கிட்டப் பத்தாளு 
வரச் சொல்லு . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 139 
ராஜாப்பிணி - பெ . கட்டலின் நடுவில் 

ரோ 
செல்லும் கயிறு . ராஜாப்பிணியை நல்லாவரி , 

ரோகம் - பெ . யோகம் . எனக்குத்தான் 
ரோகமில்ல . அவுங்களுக்குக் கெடைக்குது . 
ரோசன் - பெ . ரோசம் உள்ளவன் ; 
சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதவன் . 
ரோசங் கெட்டான் , மழுங்கன் பொழச்சான் - 
பழமொழி . 


வ 


வக்கத்தவள் / ன் - பெ . திட்டுச் சொல் . ஒரு 
செயலைச் செய்வதற்கான வசதி வாய்ப்பு 
இல்லாதவள் / ன். வக்கத்தவளுக்கு பேச்சப் 


பாரு . 


ராஜாப்பிணி 


ரெ 
ரெக்கட்டை - பெ . இரு பருப்புகள் கொண்ட 
நிலக்கடலைக்காய் . 

* எல்லாம் 
ரெக்கட்டையாத்தான் இருக்குது . முக்கட்டையவே 
காணாம் . 


வக்கிணி - பெ . பழிக்கும் விதத்தில் 
முகத்தைக் 

கோணிக் கொள்ளுதல் . 
அதெதுக்கு என்னயப் பாத்து வக்கிணி காட்டறான் . 
வக்கிப்பில் போர் - பெ . வைக்கோல் போர் . 
வக்கிப்பில்லுப் போருப் போட்டாச்சா . 
வக்கு - பெ . வசதி ; வாய்ப்பு . அவனுக்கு 
என்ன வக்கு இருக்குது . 
வக்கு பருத்து - பெ . கட்டாயப்படுத்து ; 
வற்புறுத்து : என்னயச் சும்மா வக்கு பருத்தாத . 
வங்கா நரி - காண்க : பொந்துவால் நரி , 
வங்கி - பெ . பெண்கள் முழங்கைக்கு மேல் 
போடும் அணிகலன். அந்தப் பொம்பள வங்கி 
போட்டிருக்கறா . 
வங்கு - பெ . எலி, பெருச்சாளி போன்ற 
உயிரினங்கள் வாழ நிலத்தில் ஏற்படுத்தும் 
பொந்து ; வளை. எலி வங்குக்குள்ள கைய 
உடாத . 
வசி - பெ . மரங்களில் திருட்டைத் தடுக்க 
முன்னால் கட்டப்படும் அமைப்பு . 
தென்னமரத்துக்கு ஒரு வசிகட்டி வெக்கோனும் . 
வஞ்சி - பெ . தண்ணீர் செல்வதற்காக 
வயலுக்குள் கட்டும் சிறுவாய்க்காலின் கரை . 


ரேக்கட்டை 


ரெக்கட்டக்காய் - காண்க: ரெக்கட்டை . 


140 . பெருமான் முருகன் 
வஞ்சி பெரிசாப் போடறதுதான. அங்கங்க வடக்கவுறு - பெ . ஏற்றம் இறைக்கும் போது 
ஒடஞ்சுக்கிட்டுத் தண்ணி போவுது . 

ஏற்ற உருளையில் சென்று வரும் கனமான 

கயிறு ; தேர் வடம் இழுக்க உதவும் கயிறு . 
வட்டக்கூடை - காண்க . ஒட்டுக்கூடை . 

வடக்கவுத்துல பிரி உட்டுப்போயிருக்குது . 
வட்டக்கொடி பெ . கயிற்றால் ஆன 

வடகோடி -- பெ . வடதிசை மூலை : வட 
பிரம்பிணை. வட்டக்கொடி ரண்டு பின்னோனும். 

கோடில இருந்து பாத்தாத் தெரியும் . 
வட்டச்சேரை பெ . இரு கை அளவு வடச்சட்டி - பெ . எண்ணெய் ஊற்றிப் 
(தானியம் ) . கம்பு ஒரு வட்டச் சேர அள்ளிக் 

பொருள்களை வறுக்க , எண்ணெய்ப் 
கோழிக்குப் போடு. 

பலகாரம் செய்ய உதவும் வாயகன்ற 
வட்டப்பாத்தி - பெ . விதைத்த பின் நீர் பாத்திரம் ; வாணலி . வடச்சட்டியில் எண்ணெய் 
பாய்ச்சுவதற்கு வசதியாக வயலில் செவ்வக ஊத்தி அடுப்புல வெய்யி . 
வடிவில் மண்ணால் கட்டப்படும் சிறு பிரிவு . வடம் பின்னுதல் - வி . கரும்பு காயாமல் 
சோளப்பயிருக்கு வட்டப் பாத்திதான் செரி . இருக்க எல்லாக் கரும்புகளையும் 
வட்டப்போர் - பெ. தானியத் தட்டைகளை 

இணைத்துத் தோகைகளால் தேர்வடம் 
மழையிலிருந்து பாதுகாக்க வட்ட வடிவில் 

போல் பின்னி விடுதல். கரும்புக்கு வடம்பின்னி 
அமைக்கும் போர் . வட்டப் போரா வச்சா தட்டு 

உடு . அப்பத்தான் சாயாத இருக்கும் . 
உருவறது கஷ்டம். 

வண்டித்தடம் - பெ . வண்டிகள் செல்லும் 
வட்டல் - பெ . உணவு உண்ணும் தட்டு : 

பாதை. வண்டித் தடத்துல நடந்து போ. 
வட்டல எடுத்தாந்து வெய்யி சோறு போடறன். வண்டி அரிவாள் 

பெ . தானியத் 

தட்டைகளை வெட்டப் பயன்படம் 
வட்டு - பெ . 1. பாகை ஊற்றிக் குறிப்பிட்ட 

அரிவாள். வண்டி அருவா உங்கூட்ல இருந்தாக் 
வடிவில் காய வைத்து வெல்லத்தை 

குடு . 
எடுப்பதற்காக 

நிலத்திலோ , 
மரக்கட்டையிலோ இருக்கும் அச்சுக்குழி . வண்டிக் கருது - பெ . ஏற்றக்காலில் கயிறு 
கருப்பட்டி ஒரு நாளைக்கி எத்தனை வட்டு ஆவுது . 

போய்வர உதவும் உருளை ( ஏத்த 
2. பிசுக்குப் போல தரையில் ஒட்டிக் வண்டி ) யின் மையத்தில் இருக்கும் 
கொள்ளும் கறை . காலே வெக்கமுடியல அழுக்கு 

துளையில் பொருத்தப்பட்டிருக்கும் நீண்ட 
வட்டு வட்டாக் கெடக்குது . 

அச்சு. வண்டிக் கருது ஓடிஞ்சு போச்சு. 
வட்டுக்கருப்பட்டி - பெ . அச்சில் வார்த்து 

வண்டிக்காரன் சோறு - பெ . அரிசியும் 
எடுக்கப்பட்ட பனை / தென்னை வெல்லம் . பருப்பும் கலந்து செய்யும் கூட்டாஞ் சோறு . 
வட்டுக் கருப்பட்டி ஒடம்புக்கு நல்லது . 

வண்டிக்காரஞ் சோறாக்கிக்கிட்டு கொழந்தைங்க 

வௌயாடுது . 
வட்டுக்கெராப்பு - பெ . தலை மயிரை 
நடுவில் மட்டும் சிறிதாக இருக்கும்படி 

வண்டிக்கூடு - பெ . சவாரி வண்டிகளில் 
விட்டு , சுற்றிலும் ஒட்ட வெட்டி விடுதல் . 

நிழலுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் 
வெயில் காலத்துக்கு வட்டுக்கெராப்பு 

மேற்பகுதி . வண்டிக்கூடு இருந்தா வெய்யத் 
வெட்டிக்கறதுதான் பரவால்ல . 

தெரியாது . 
வட்டை - பெ . வண்டி சக்கரம் உருவாக்க 

வண்டித்தடம் - பெ . வண்டிகள் போய் 
இணைக்கப்படும் மரக்கட்டை . அந்த வட்டை 

வரும் அளவு அகன்ற சாலை வழி . ‘வண்டித் 
விரிசல் உட்டிருக்குது . 

தடத்துல புழுதி பறக்குது . 


வகை 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி • 141 
வண்டிப்பட்டறை பெ . மாட்டு வம்பேரி - பெ . வலிந்து தானாகவே 
வண்டிகளை உருவாக்கும் , பழுது பார்க்கும் சண்டையை உருவாக்கும் பெண் . அவ பெரிய 
இடம் . 

வண்டிப் பட்டறைக்குக் வம்பேரியா இருக்கறா . 
கொண்டோவோனும் . 

வயலறுப்பு - பெ . நெல் அறுவடை . உங்கள 
வண்டுகடி பெ . சில 

து வயலறுப்பு எப்பொ ? 
வண்டுகளிலிருந்து வடியும் 

வயிறெடுப்பு - பெ . அடிக்கடி மலம் கழிக்க 
உடம்பில்பட்டால் வட்டமாக ஏற்படும் புண் . 

வேண்டியிருத்தல் ; பேதி . அவனுக்கு 
பையனுக்கு கால்ல வண்டுகடி வந்திருச்சு . 

வயிறெடுப்புப் புடிச்சுக்கிச்சு. 
வண்டிச்சாளை - பெ . மாட்டு வண்டி வரக்காப்பி - பெ . பால் கலக்காத காப்பி . 
நிறுத்துவதற்காக போடப்பட்டிருக்கும் ஒரு கெளாசு வரக்காப்பியாச்சும் வெச்சுக்குடு . 
கொட்டகை. வண்டிச் சாளையில அருவா 

வரக்காய் - பெ . முற்றிக் காய்ந்த தேங்காய் . 
கெடக்கும் எடுத்தா. 

நல்ல வரக்காய வெட்டு . 
வண்ணான் மாத்து - காண்க: மாத்து . 

வரச்சாயா - பெ . பால் கலக்காத தேநீர். 
வணங்குதல் - வி. ஒரு செயலுக்கு உடல் வரச்சாயா வெச்சுக்குடி. தலவலிக்கு நல்லது . 
உறுப்புகள் பழக்கப்படுதல் ; படிதல் . கால் வரிக்குரமத்தஞ் செடி - பெ . பந்து போன்ற 
வணங்குனாத்தானே வேல ஆவும் . 

வடிவிலான, மேற்பகுதியில் வரிவரியாகக் 
வத்தக்கறவை - பெ . கன்று ஈன்று ஆறு 

காணப்படும் காயை உடைய செடி . 
மாதங்களுக்கு மேல் ஆகி மீண்டும் 

வரிக்குரமத்தஞ்செடி எங்காச்சும் இருந்தாச் சொல்லு , 
சினையாகி விட்டபின் குறைவான அளவு 

கால் வீக்கத்துக்குக் காய் வெச்சுக் கட்டோனும் .. 


பால் தந்து கொண்டிருக்கும் மாடு . வரிசைக்குச்சி பெ . கொட்டகை 
வத்தக்கறவையாப்போச்சு.வித்துப்புடோனும் . மேயும்போது 

இரண்டு 
வத்தப்பருப்பு பெ . நிலக்கடலைப் 

வாரைகளுக்கிடையே ( ஓலையைக் 
பருப்பில் விதைக்கெனச் சலித்துப் 

கட்டுவதற்காக ) வைத்துக் கட்டும் சிறு குச்சி , 

வரிசக்குச்சி வெச்சு வரிஞ்சாச்சு . 
பிரித்தெடுத்த நல்ல விதைகள் போக 
எஞ்சியிருக்கும் வற்றிய சிறு பருப்பு வரிதல் வி . ஒன்றன் மேல் ஒன்றாக 
(இதையே வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டப் நெருக்கி வைத்துக் கட்டுதல். குடிசுக்கு கோல் 
பயன்படுத்துவர் ). "வத்தப்பருப்புத்தான் நெறைய வெச்சு வரிஞ்சு கட்டு . 
இருக்குது . வெதைக்குப் பருப்புப் பத்தாது . 

வரையாடு பெ . செங்குத்தான 
வதி - பெ . சகதி ; சேறு . அந்தப் பக்கம் ஒரே பாறைகளிலும் ஏறக்கூடிய ஒரு வகை மலை 
வதியா இருக்குது . 

ஆடு , வரையாடாட்டம் திரியறான் பாரு . 
வதிக்கால் - பெ . எப்போதும் நீர் உள்ள, 

வல்லல் - பெ . ஒரு செயலைச் செய்யும் திற 
ஈரமாக இருக்கும் நிலம் . வதிக்கால்ல என்னடா மை . அவனுக்கு என்ன வல்லல் இருக்குது . பொண் 
விளையாட்டு. 

ணுக் குடுக்கறதுக்கு. 

வல்லவட்டம் - பெ . உருமாலைக்கட்டு ; 
வம்புப்பாளை - பெ . பருவமற்ற காலத்தில் 
பனைமரம் புதிதாக விடும் பாளை . 

பெரிய துண்டு , வேட்டி தலையில் சுற்றிக் 
வம்புப்பாளை வந்துச்சுனா கள்ளு வருசத்திக்கும் 

கட்டும் கட்டு : வல்லவட்டம் கட்டிக்கிட்டு எங்க 
பொறப்பட்டாச்சு 


குடிக்கலாம் . 


வள 


142. பெருமாள்முருகன் 
வல்லவாய் - பெ . வண்டிச் சக்கரக் வள்ளம் கம்பு அளந்து போடு . 2. வாளி . 
கும்பத்தின் மரப்பகுதி அச்சில் உராயாமல் வள்ளத்தக் கட்டித் தண்ணி சேந்து . 3. ஒரு 
தடுக்கப் பொருத்தும் இரும்பு. வல்லவாயச் ஏக்கரில் ஆறில் ஒரு பகுதி . அவுங்களுக்கு 
செரி பண்ணோனும் . 

எட்டு வள்ள வயலிருக்குது . 
வல்லாள துக்கம் - பெ . வலிந்து தாமாக 

பெ . பந்தலின் இடையே 
வரவழைத்துக் கொள்ளும் துன்பம் . இப்பிடி போடப்படும் பெரிய தடி . பந்தலுக்கு ஒரு வள 
ஒரு வல்லாள துக்கம் வந்து சேந்துதே . 

போடறதுதான . 
வல்லையம் - பெ . வேகமாக ஓடிச் சென்று வளம் - பெ . குப்பை மண் . காட்டுக்கு 
குத்த உதவும் கத்தி . அவங்கிட்ட ஒரு வல்லயம் வளமள்ளியாந்து போட்டாப்பரவால்ல . 
இருக்குது . அடேங்கப்பா... பாத்தாலே பயமா 

வளவு - பெ . பத்துப் பதினைந்து வீடுகளைக் 
இருக்கும். 

கொண்டு இருக்கும் குடியிருப்புப் பகுதி . 
வலத்தான் - பெ . வண்டி , ஏற்றம் , ஏர் வளவுல என்ன ரவுசு கேக்குது . 
ஆகியவற்றில் வலப்புறத்தில் கட்டப் 

வஞ்சல் - பெ . சிறுவன் , சிறுமி . வஞ்சலுக்கு 
பழக்கப்பட்ட மாடு. வலத்தானப் புடிச்சுக்கட்டு . 

என்ன வெவரந் தெரியும். 
வலத்து மாடு - காண்க : வலத்தான் , 

வளையம் - பெ . நீர் இறைக்கும் சாலின் 
வலிச்சி - பெ . ஓலைக் கொட்டகைகளின் மேல் பகுதியில் இரும்பால் கூண்டு போல 
கூரை அமைக்கும்போது பனைமரக் அமைக்கப்பட்டு இருக்கும் பகுதி . பறிய 
கட்டைகளுக்கு ( தப்பை ) இடையே வளயத்தப் புடுச்சுத் தூக்கு. 
வைத்துக் கட்டப்படும் மூங்கில் போன்று 

வறுகறி - பெ . குழம்பு வைக்காமல் வறுத்த 
திடமான குச்சி . வலிச்சி நெறைய வேணும். 

கறி . வறுகறி கொஞ்சம் போடு. 
வலைப்பை - பெ . துணியால் ஆன பை . 
வலப்பைய எடுத்தோயி உப்பு வாங்கியா . 

வா 
வவுசி பெ . வெற்றுக் கௌரவம் ; 
தேவையற்ற ஆடம்பரம் . பொழப்புப் போயி 

வாக்கணம் - பெ . குழம்பு முதலியவை 
பொடக்காலியிலே நின்னுக்கிட்டு போவுட்டோ 

தாழிப்பதற்குப் பயன்படும் வாயகன்ற 
வருட்டோங்குது . வவுசி வந்து வாசல்ல நின்னுகிட்டு 

கைப்பிடியுடன் கூடிய சிறு பாத்திரம் . 
வருட்டோ போவுட்டோங்குது . - பழமொழி . 

வாக்கணத்த எடுத்து அடுப்புல வெய்யி , 
வழமொற - பெ. வழக்கம். இதுதான் எங்க தாழிக்கலாம் . 
வழமொற . 

வாக்கு - பெ . 1. தலைமுடியைச் சீவும்போது 
வழுக்குப் பூடு - பெ . ஒரு வகைப் பூடு பிரித்து எடுக்கும் வகிடு . வாக்கு எடுத்துத் 
( இதைத் தின்றால் சினை மாடுகளுக்குக் தலசீவு . 2. சாமி ஆடுபவர் சொல்லும் 
குறைப் பிரசவம் நேர்ந்துவிடும் ) . குறிப்பு . சாமி இன்னிக்கி வாக்குச் சொல்லுமா ? 
செனமாட்டப் பாத்து மேயி , வழுக்குப்பூட்ட 

வாக்கூடை - பெ . வேலையின் போது மாடு , 
மேஞ்சறப் போவுது . 

கன்றுகள் பயிர்களை மேய்ந்து விடாமல் 
வள்ளம் - பெ . 1. நான்கு படி தானிய இருக்க வாய்க்குப் போடப்படும் சிறு கூடை . 
அளவு ; தானியம் அளக்கும் கருவி. நாலு மாட்டுக்கு வாக்கூடையப் போட்டு ஏருல கட்டு . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 143 
வாங்கல் - பெ. சிறு சண்டையினால் இருவர் வாய்நீளம் - பெ . அதிகம் பேசுதல் ; இடம் 
பேசாமல் இருத்தல் . அவுங்க ரண்டு பொருள் தெரியாமல் பேசுதல். அவன் என்ன 
பேருத்துக்கும் வாங்கலு . 

வேணுன்னாலும் பேசுவான் . 

கொஞ்சம் 
வாங்கு - பெ . ஒரு வகைக் கத்தி . வாங்கு 

வாய்நீளந்தான் . 
வெச்சு பொளந்திருவன் பாத்துக்க. 

வாயில்லாப் பண்டம் - பெ . ஆடு , மாடு 
வாச்சி பெ . மரம் செதுக்குவதற்கு 

முதலிய கால்நடைகள் , அத ஏன் அடிக்கற ; 

வாயில்லாப்பண்டம்டா . 
பயன்படுத்தப்படும் வாய் கூர்மையான 
கருவி . முள்ளுவாச்சியாட்டம் இருக்குது . வாரம் 

பெ . விளைச்சலில் நிலச் 
வாசக்கால் பெ . வாயிலில் உள்ள 

சொந்தக்காரருக்குப் பாதி : வேளாண்மை 

செய்பவருக்குப் பாதி என்ற ஒப்பந்தம் . 
பந்தலைத் தாங்கி நிற்கும் கல்தூண் அல்லது 

வாரத்துக்கு வெவசாயம் பண்ணி காலுக் கையி 
மரத்தூண் . வாசக்கால்ல இடிச்சுக்காத . 

ஒஞ்சதுதான் மிச்சம் . 
வாசப்படல் 

ஓலைக் 

வாரி - பெ . மாடுகள் இழுத்துச் சென்று 
கொட்டகைகளிலும் வேலி வாயில்களிலும் 

தண்ணீர் இறைக்கும் ஏற்றத்தில் , அவை 
கதவுக்குப் பதிலாக மூடித் திறக்கப் 

இழுத்துச் செல்வதற்காக ஏற்றக்காலின் 
பயன்படுத்தும் தடுப்பு . வாசப்படல நல்லாச் 

அருகிலிருந்து சரிவாகச் செல்லும் 
சாத்து . 

மண்தடம். வாரியில் புழுதி எழும்புது தண்ணி 
வாசி - பெ . எளிது . இந்த வேலக்கி அந்த தொளி. 
வேலயே வாசிபோ . 

வாரை - பெ . கூரைவேய உதவும் ஓரளவு 
வாட்டி பெ . தடவை ; முறை . இந்த கடினமான நீண்ட மூங்கில் குச்சி . அந்த 
வாட்டியாச்சும் பாஸாயிருவியா . 

வாரைய வெச்சுக்கட்டு , சாள மேயலாம் . 
வாணி - பெ . மானாவாரி விவசாய வால் - பெ . ஏற்றத்தில் நீர் இறைக்கும் 
நிலங்களில் மழைநீர் மண்ணை அரித்துச் சாலில், மேலே வந்ததும் மதகில் நீரை 
செல்லாமல் இருக்கநிலத்தின் ஒரு பகுதியில் வெளியேற்றுவதற்காக நீளமாக இருக்கும் 
அமைக்கப்படும் வாய்க்காலின் கரை . பகுதி . வால்ல ரண்டு மூனு ஓட்ட உழுந்திரிச்சு. 
வெள்ளம் வந்து வாணி ஓடஞ்சு போச்சு . தைக்கோனும் . 
வாது - பெ. மரக்கிளை. அந்த வாதுல தேன்கூடு வால்கயிறு - பெ . ஏற்றத்தில் நீர் அள்ளி 
வெச்சிருக்குது. 

வரும் சாலின் வால் பகுதியை இழுத்துச் 

செல்லும் மாடுகளோடு இணைக்கும் கயிறு , 
வாப்பாடு - பெ . பண்டம் பாத்திரங்களின் 

வால் கவுத்த இன்னஞ் கொஞ்சம் இழுத்துக் கட்டு . 
வாய்ப்பகுதி . வாப்பாட்டப் புடிச்சுத் தூக்காத 
ஒடஞ்சிரும் . 

வாலாங்கொட்டை - பெ . மாட்டின் வால் 
வாய்க்கா மேடு பெ . ஆற்றிலிருந்து 

உடம்போடு இணைந்து இருக்கும் பகுதி . 

வாலாங்கொட்டையில் அடிக்காத . 
பிரியும் மிகப் பெரிய வாய்க்காலின் கரை . 
‘ வாய்க்கா மேட்டுல ஆடு மேஞ்சது . 

வானக்கால் - பெ . மிக உயரமாக வளர்ந்த 
வாய்ச்சப்பை பெ . மாடுகளுக்கு 

தானியத் தட்டைகள் காற்றில் தாங்காமல் 
வாய்ப்பகுதியில் வரும் புண் . மாட்டுக்கு 

கீழே சாய்ந்து விடுதல். ஒரு காத்து வந்தொடன 

எல்லாம் வானக்கால் உழுந்திடுச்சு . 
வாய்ச்சப்ப வந்துட்டுது. பாக்கவே முடியல . 


144 . பெருமாள் முருகன் 
விகத்தம் - பெ . பல்லால் கடிக்க முடியாத விடுமட்டம் - பெ. உழவு வேலைகளுக்கும் 
அளவு கெட்டி ; கடினம் . வடை இப்பிடி கறவைக்கும் தற்பொழுது பயன்படாத மாடு ! 
விகத்தமாயிருக்குது . 

அது விடுமட்டமாப்போச்சு . 
விங்கனம் - பெ . 1. பேச்சுக்குத் திரித்துப் விதாயம் - பெ. ஆலோசனை; யோசனை . 
பொருள் கொள்ளல். நிய்யெதுக்கு விங்கனமா ‘ நீங்களே ஒரு விதாயம் சொல்லிக்குடுங்கோ. 
எடுத்துக்கற . 2. பிளவு . எப்படியோ விங்கனம் 

விதைப்பருப்பு - பெ . நிலக்கடலையில் 
பட்டுப் போச்சு . 

விதைக்கெனப் பிரித்துத் தனியாக எடுத்த 
விசுக்கா - வி.அ. தடவை. அவங்கிட்ட எத்தன பருப்பு . "வெதப்பருப்புல எறும்பு ஏறிரப்போவுது. 
விசுக்கா நடக்கறது . 

விரதல் - பெ . தற்பொழுது கன்று ஈன்றிராத , 
விசுவு 

பெ . ஆட்டுப்பட்டியின் உடனடிப் பயனில்லாத மாடு . அந்த 
தடுப்புப்படல்கள் காற்றில் விழுந்து வெரதலுக்கும் ரண்டு தீனி போடு . 
விடாமல்இருக்க வெளிப்புறத்தில் கயிற்றால் 

விரிவாங்கு - பெ . கெட்டியாகப் பிணைந்து 
இழுத்துக் கட்டுதல். விசுவு இல்லீனா படலு 

இறுகியுள்ள சங்கிலி, கயிறு போன்றவற்றை 
இந்தக் காத்துக்குத்தாங்காது . 

இழுத்து நெகிழ்வாக்குதல் . கவுறு இப்படி 
விசுவு கயிறு - பெ . ஆட்டுப் பட்டியின் இறுக்கமாயிருக்குது . கொஞ்சம் விரிவாங்கு . 
படல்கள் காற்றில் விழுந்து விடாமல் இருக்க 

விருத்தி - பெ . பெருக்கம் . ஒரு ஆடு 
வெளிப்புறத்தில் இழுத்துக் கட்டப்பட்டுள்ள 

வெச்சிருந்தான். இன்னிக்கி விருத்தியாயி ஒரு பட்டி 
கயிறு . விசுவு கவுறு ஒரு காத்துக்குத் தாங்காது 

ஆடு வந்திருச்சு . 
நல்லதாப்போடு . 

விருப்பு - பெ . மாடுகளுக்கு வரும் ஒரு 
விசை - வி.அ. தடவை . “ காட்டுக்கு எத்தனவெச 

நோய் . மாட்டுக்கெல்லாம் விருப்பு வருதாமா . 
நடப்ப. 
விட்டை - பெ . 1. காய்ந்த மலம் . காலப் பாத்து 

விருமித்தி - பெ . எதுவும் செய்யாமல் 
வெச்சு வா . விட்ட விட்டையாக்கிடக்குது. 2. நாய் , 

அசைவற்று இருப்பவரைக் குறித்துக் கூறும் 

சொல் . விருமித்தி புடிச்சவனாட்டம் இருக்கறானே. 
பன்றி ஆகியவற்றின் மலம் . பன்னிவிட்ட 
பொறுக்கிக் குமிச்சிருக்காங்க. 

வில்த்தப்பை பெ . சவாரி வண்டியில் 
சக்கரத்தையும் 

யின் மேல் 
விடியாமுண்டை - பெ . திட்டுச்சொல் . எவ் 
வளவு வசதி , பணம் இருந்தாலும் 

பகுதியையும் இணைக்கும் வில் வடிவிலான 

பகுதி . வில்த்தப்ப நல்லா இருக்குதான்னு பாரு. 
போதவில்லை என்று சொல்பவள் . எத்தன 
கொண்டாந்து குடுத்தாலும் அந்த வில்லச்சாளை பெ . 

கடைகளில் 
விடியாமுண்டைக்குப் பத்தமாட்டீங்குது . விற்கப்படும் ( சீமை ) ஓடு கொண்டு 
விடியாமொவரை - பெ . திட்டுச் சொல் . 

கூரைவேயப்பட்ட சிறு வீடு ; கொட்டகை. 

வில்லச் சாளையில என்ன அடுக்கி வெச்சிருக்குது . 
தரித்திரம் பிடித்தவன். அந்த 
விடியாமொவரையப் பார்த்தாலே நம்புளுக்கும் 

வில்லை ஓடு - பெ . தொழிற்சாலையில் 
தரித்தனம் புடிச்சுக்கும் . 

தயாரிக்கப்பட்டு கடைகளில் விற்கும் கூரை 

வேய உதவும் தட்டை வடிவான ஓடு . 
விடுகளை 

பெ . திட்டுச் சொல் . 
பொறுப்பற்றுத் திரிபவன், போக்கற்றவன் . 

வில்லை ஓடு போட்டரலாம்னு பார்க்கறன். காசு 

கெடைக்கல . 
விடுசூளையோடவெல்லாம் ஒறவு வெச்சுக்காத . 


வண்டி 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 145 
வில் வண்டி - பெ . பயணம் செயற்வதகான 

வெ 
வண்டி ; சவாரி வண்டி : அவுங்க வில்வண்டி கூட 
வெச்சிருக்கறாங்க . 

வெக்கை - மெ 1. அதிக வெயிலால் 

ஏற்படும் வெப்பம். ஒரே வெக்கை அடிக்குது . 
விலக்குமாறு - பெ. மண்வாசலைக் கூட்டும் 

2. வேர்க்குரு. வெக்கைக்கு நொங்குத் தண்ணி 
தென்னை ஓலை ; ஈர்க்குச்சிகளால் ஆன தடவு. 
துடைப்பம் . வெலக்கமாத்த எடுத்து வாசலக்கூட்டு 

வெங்கச்சங்கல் 

பெ . உடைத்தால் 
மொதல்ல. 

வெண்மை நிறமுள்ள துகள்களாய்ச் சிதறும் 
விழுது - பெ. நிலக்கடலைச் செடியில் காய் 

ஒரு வகைக் கல் . வெங்கச்சங்கல்லாப் பாத்து 

பொறுக்கியா: 
இருக்கும் வேர். கடலச்செடி விழுது எறங்கீருச்சு . 

வெசக்கா - வி.அ. தடவை; முறை. எத்தன 
விளக்குக் கூடு - பெ . கோயில்களில் ஏற்றும் வெசக்கா நடக்கறது. 
சிறு அகல் விளக்குகள் அணைந்து 

வெசனம் - பெ . கவலை . எதுக்கு வெசனம் 
விடாமலிருக்க சுடுமண்ணால் செய்து 

புடிச்சுக் கெடக்கற . 
வைக்கப்படும் கூண்டு. வௌக்குக் கூடு ஒண்ணு 
இல்லாத இந்தக் கோயில்ல கஷ்டம் . 

வெட்டாட்டம் - பெ . தாய விளையாட்டில் 

எதிராளியின் காயை வெட்டிய பின் 
விளாவு - வி. குளிக்கப் போதுமான சூட்டில் கூடுதலாக எடுத்தாட வாய்ப்புக் கிடைக்கும் 
இருக்க வெந்நீரில் தண்ணீர் கலத்தல் . ஆட்டம் . வெட்டாட்டத்துல ரண்டு பனன்டு 
சுடுதண்ணி வெளாவி வெச்சிட்டியா. 

உழுந்திருக்குது . 
வினையம் - பெ . தந்திரமாகப் பிறருக்குக் 

வெட்டாப்பு பெ . தொடர்ந்து மழை 

பெய்து கொண்டு இருக்கும் போது இடையே 
கேடு விளைவிக்கும் எண்ணம் ; செயல் ; 

சிறிது நேரம் மழை நிற்கும் இடைவெளி. 
சூது . அவுனுக்கு நெறைய வெனயம் இருக்குது . 

இப்பத்தான் கொஞ்சம் வெட்டாப்பு உட்டிருக்குது . 
வெட்டு - பெ . தாய விளையாட்டில் 

எதிராளியின் காயால் ஒருவரின் காய் 
வீ 

வெட்டுப்படுதல் . ரண்டு வெட்டு 

வெட்டீருக்கறன். 
வீச்சம் - பெ : குளிக்காமல் இருப்பதால் 
உடலில் இருந்து வரும் நாற்றம் . என்னடா 

வெட்டுக்கால் பெ . வெற்றிலைக் 
இப்பிடி வீச்சமடிக்குது . 

கொடிக்கால் Gurl 

உருவாக்கப்படும் பாத்தி . வெட்டுக்கால் வேல 
வீசுகன்னு - பெ . மாடுகளுக்கு நேரும் 

முடிஞ்சுதா . 
குறைப்பிரசவத்தால் வெளியே வந்துவிடும் 

வெட்டுக்கை - பெ . கூரை முகட்டில் 
வளர்ச்சியற்ற கன்று . வீசுகன்னப் பாக்கவே 

இணையும் கவிழ்த்த V போன்ற அமைப்பில் 
முடியில பாவம் . 

பொருத்தப்படும் மரக்கட்டை . 

வெட்டுக்கையில்கரையான் புடிச்சிருச்சு . 
வீசுகுட்டி - பெ . ஆடுகள் குறை மாதத்தில் 
ஈனும் வளர்ச்சியற்ற குட்டி. “ அந்த ஆடு 

வெட்டை - வி.அ. உறுதியற்று . பென்சில் 

வெட்டையாப்போச்சு . 
வீசுகுட்டி போட்டிருச்சுது . 


வெட்டி 


வெலா அறு . 


146 . பெருமாள் முருகன் 
வெடிகொட்டை - பெ . ஆமணக்குச் வெலா அறு ( த்தல் ) - வி. உழவின் போது 
செடியில் காய்ந்த காயிலிருந்து வெடித்து சுற்றிவர வசதியாகப் பிரித்துக் 
மண்ணில் விழும் விதை . வெடிகொட்ட கொள்ளப்பட்ட உழவுப் பகுதி முடிந்ததும் 
பொறுக்கப் போலாமா . 

புதிய பகுதியை உழத் தொடங்குதல் 
வெடை - பெ . முட்டையிடும் பருவம் 

காண்க : வெலா. 
எய்தாத பெட்டைக் கோழி ; பெட்டைக் வெலாசமை ( தல் ) - வி . உழவின்போது 
கோழிக்குஞ்சு . இந்தக் கூம்பு எத்தன வெடை சுற்றிவர வசதியாகப் 

பிரித்துக் 
பொறிச்சிருக்குது . 

கொள்ளப்பட்ட உழவுப் பகுதி 
வெண்டு - பெ . 1. கனமற்ற மரத்துண்டு ; முடிந்துவிடுதல். வெலா சமஞ்சிருச்சு அடுத்த 
தானியத் தட்டைகளின் உள்ளிருக்கும் 
தக்கை . வெண்டு மொதக்குது குண்டு முழுவுது - 

வெவ்வாலம் பெ . ஒன்றன் மீது 
பழமொழி 2. தண்ணீர் பற்றாக்குறையில் கொள்ளும் பேராசை; வெறி, வெவ்வாலம் 
பஞ்சு போலான கரும்பின் நடுப் பகுதி . புடிச்சவனாட்டம் திரியற . 
வெண்டோடுனதனால கரும்பு எடையே இல்ல . வெவுரி - பெ . விடியலில் இருள் பிரிந்து 
வெண்ணம்புல் - பெ . ஒரு வகைப் புல் . லேசாக வெளிச்சம் வரத் தொடங்குதல் . 
வெண்ணம்புல் நெறய இருக்குது . ஆனா மாடு வெவுரி ஓடிருச்சி . எந்திரிடா . 
மேயில. 

வெள்ளதாரை - பெ . காய்ந்த பின் தெரியும் 
வெதப்பொழவு - பெ . விதைப்பின்போது வெள்ளம் 

ஒடிய சுவடு ; 

தடம் . 
போடப்படும் உழ்வு . "வெதப்பொழவுக்கப்பறம் வெள்ளதாரையில் மணல் கெடக்கும் அள்ளியா . 
ஒழவு போடல . 

வெள்ளவேலா மரம் - பெ . வெண்மைநிறக் 
வெதப்பொட்டி - பெ . விதைப்பெட்டி . கிளைகளைக் கொண்ட முட்கள் நிறைந்த 
தானியத்தை நிலத்தில் விதைப்பதற்குப் ஒருவகை மரம் (கருவேலமரத்திற்கும் 
பயன்படும் பிரம்புப் 

இதற்கும் நிற வேறுபாடு தவிர பிற 
வெதப்பொட்டியக்கும்புட்டு எடுடா . 

அனைத்தும் ஒற்றுமையாகவே இருக்கும் . 
வெது ( த ) ரு - பெ . ஆணின் விரை . 

சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்துவர் ) . 
பேசாதிடா வெதுரெடுத்துப் புடுவன் டேய் . 

வெள்ளவேலா மரந்தான் ஏரியில நெறைய 

இருக்குது . 
வெதை ஒழவு - காண்க: வெதப்பொழவு . 

வெள்ளாமக்காடு பெ . 
வெந்தண்டன் - பெ . திருமணமான பருவம் 

செய்யப்பட்டுள்ள, பயிர்கள் உள்ள நிலம் . 
வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கும் 

வெள்ளாமக் காட்டுல ஆட்ட உட்றாத . 
ஆண்; பிரமச்சாரி . வெந்தண்டனுங்களோடு 
சேந்துக்கிட்டு எங்கடா சுத்துன . 

வெள்ளெலி - பெ . வயல் வரப்புகளில் 

வளை வைத்துக் கொண்டு தானியத்தை 
வெந்நீர்ப்பால் - பெ . குறைந்த பாலில் 
அதிக நீர் ஊற்றிக் கடைகளில் விற்கும் பால் . 

உண்டு வாழும் , அடிப்பகுதி வெண்மை 
‘ ஒரு வெந்நீர்ப்பால் குடுப்பா . 

நிறமான எலி . வெள்ளெலி புடிச்சாலாச்சும் 

வறுக்கலாம் . 
வெரசல் - பெ . சுறுசுறுப்பு. பையன் நல்ல 
வெரசலுத்தான் . 

வௌக்குமாடம் - காண்க : மாடக்குழி , 
வெலா - பெ . நிலத்தை உழும்போது சுற்றி 

வெளாரு - பெ . மரக்கிளைகளிலிருந்து 
வர வசதியாகப் பிரித்துக் கொள்ளும் 

பக்கவாட்டில் வளரும் சிறு குச்சி. வௌாரு 
உழவுப் பகுதி . வெலா அறுத்து ஓட்டு . 

ஒன்னு கையிலு வெச்சுக்க , ஆடு முடுக்கோனுமில்ல . 


பெட்டி . 


பயிர் 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 147 
வெளிக்கொடை சாய் ( தல் ) - வி . வண்டிச் எண்ணெக் கொடத்த வேடு கட்டி வெக்கறதுதான . 
சக்கரத்தில் கும்பம் வெளிப்பக்கமாகத் தள்ளி 

வேடை - காண்க : வேசகாலம் . 
இருத்தல். சக்கரம் வெளிக்கொட சாஞ்சிருக்குது . 

வேண்டுதலை - பெ . ஏதாவது ஒரு காரியம் 
பாக்காம ஓட்டற . 

குறித்துக் கடவுளுக்குச் செய்து கொள்ளும் 
வெளிரோடுதல் - வி. தலைமுடி லேசாக 

நேர்ச்சி: கோயிலுக்கு ஒரு வேண்டுதல இருக்குது . 
நரைக்கத் தொடங்குதல் . அதுக்குள்ள 

வேது - பெ . துணி , வறுத்த தவிடு , சூடு 
வெளிரோடிச் போச்சு உனக்கு . 

செய்த மண்பானை ஓடு முதலியவற்றை 
வெளிவிடு வி . ஆடுகளைப் 

உடம்பில் வீக்கம் வலி உள்ள இடங்களில் 
பட்டியிலிருந்து மேய்ச்சலுக்காகத் 

வைத்து ஒற்றி எடுத்தல் . ஒத்தடம் . 
திறந்துவிடுதல் ஆடு வெளி உடற் நேரமாச்சு . 

வீக்கத்துக்கு கொஞ்சம் வேது குடு .. 


வெறுமானம் பெ . அமாவாசைக்கு வேய்க்கானம் - பெ . புத்தி கூர்மை ; மிகுந்த 
அடுத்த நாள் ( இந்நாளில் நல்ல செயல் 

அறிவு ; விபரம் . வேய்க்கானமில்லாட்டி இந்தக் 
எதுவும் தொடங்கமாட்டார்கள். 

காலத்துல பொழைக்க முடியாது. 
‘ வெறுமானத்தன்னிக்கி ஒன்னும் வேண்டாம் . 

வேலப்பூடு - பெ . கீரையாகப் பயன்படும் 
வெறுவயிறு - பெ . திட உணவு இல்லாமல் 

ஒருவகைப் பூண்டு. வேலப்பூடு எப்பிடி வளந்து 
காலியாக வைத்துள்ள வயிறு. ராத்திரியில் கெடக்குது பாரு . 
வெறுவயிறோட இருக்கக்கூடாது. 

வேலிக்கால் - பெ . வேலி ஓரம் . வெள்ளாட்ட 

வேலிக்கால்ல உடு , மேயட்டும் . 
வே வேலிப்பருத்தி 

வேலிகளில் 
வேக்காடு - பெ . 1. அதிக வெப்பத்தின் 

காணப்படும் ஒருவகைச் செடி , வேலிப்பருத்தி 
காரணமாக உண்டாகும் புழுக்கம் . ஒரே 

இப்ப இல்லாதயே போயிடுச்சு . 
வேக்காடா இருக்குது . வெளிய படுத்துக்கலாம். 2 . வேறவெப்பு - பெ . திருமணமான பின் 
பொறாமை . வேக்காடு புடிச்சவன்.. 

குடும்பத்திற்கு வேண்டிய பொருட்களை 

பெண்வீட்டார் வாங்கிக் 
வேச்சியம் பெ . பங்காளிகளுக்குள் 

கொடுத்து 
ஏற்படும் சொத்துத் தகராறு. ‘ பிரிச்சுக் குடுத்தே 

தம்பதியரைத் தனி வீட்டில் வசிக்கச் 
ஆவோனுமின்னு வேச்சியம் கட்டறான். 

செய்தல் ; தனிக்குடித்தனம் . வேற வெப்புக்கு 

வாங்கிக் குடுத்த சாமானே எங்களுக்குப் போதும் . 
வேசகாலம் பெ . கோடைக்காலம் . 

புதுசா என்னத்துக்கு . 
வேசகாலத்துல தண்ணி நெறையக் குடிக்கோனும் . 
வேட்டை - பெ . வீட்டில் வளர்க்கும் நாய் 

வை முலை - பெ . எளிதில் பால் கறக்க 

இயலாத , அதிக பலத்தோடு இழுத்துக் கறக்க 
நன்றாக இருக்க வேண்டும் என்ற 

வேண்டிய நிலையிலிக்கும் மாட்டு முலை . 
வேண்டுதலுக்காகச் 

சிறு தெய்வக் 

வைமொலையாப் போச்சு . 
கோயிலுக்குச் செய்து வைக்கும் நாய் 

இழுத்துப் 

பீச்சறதுக்குள்ள கைவலி எடுத்துருது . 
உருவச் சுடுமண் சிற்பம். போன வருசம் செஞ்சு 
வெச்ச வேட்ட ஒடஞ்சு கெடக்குது . 
வேடகாலம் - காண்க : வேசகாலம் . 

வை 
வேடு - பெ . சட்டி, குடம் போன்றவற்றில் 
எண்ணெய் , நெய் போன்றவற்றை வைத்து 

வைரி - பெ . எதிரி. அவன் எனக்கு வைரி . 
வாய்ப் பகுதியை மூடிக் கட்டும் துணி. 


148 . பெருமாள்முருகன் 


பழமொழிகள் 


அங்காச்சு இங்காச்சு 
அங்கராக்குல பிய்யாச்சு 


அரிசிதின்ன வாயும் 
அவுசேரி போன பொச்சும் சும்மாயிருக்காது . 


அடைஞ்சு அடைஞ்சு சாமி கேட்டா 
அரண்மனைக்குத்தான் கேடு. 


அழகுக்குத்தான் ஆலாம்படி 
ஒழவுக்கு ஒன்ளையுங் கானோம் . 


அடைமழை நின்னாலும் செடிமழை நிக்காது . 


அழுவுற ஊட்டுலஇருந்தாலும் 
ஒழுவுற ஊட்டுல இருக்கக் கூடாது . 


அண்டையில காவேரி 
ஆனாலும் முழுக மாட்டாளாம் மூதேவி . 


அழையாத ஊட்டுக்குச் 
செரையாதநாசுவன் . 


அத்தைக்குப் புத்திசொல்லி அண்ணன் மகள் 
அவுசேரி போனாளாம் . 


அறுதிக்கு அரைப்படி 
ஊதாரிக்கு ஒருபடி . 


அந்தந்தச் சாமிக்கு அந்தந்தப் படியாம் 
கடகெட்ட சாமிக்கு லொடலொடப் படியாம் . 


அன்னம் போர்க்களமாம் அன்னாடும் சண்டையாம் 
நித்தம் போர்க்களமாம் நெடுநாளும் சண்டையாம் . 


அந்திச் சோறுதிங்கலீன்னா அரைப்பலன்தான். 


அப்பங்கிட்டப் போனவள் அழுதாத்தீருமா ? 


ஆகாத பிள்ளைஆபத்துக்குதவுமாம் . 
வேப்பெண்ணெய்க் கலயம் 
வேலைக்குதவுமாம். 


அப்பனுக்கே ஒட்டுக்கோமணமாம் 
அதுல பையனுக்கு எங்க இழுத்துப் போத்தறது ? 


ஆட்ட அடிச்சா அங்க இருப்பானாம் 
கோழிய அடிச்சா குறுக்க இருப்பாளாம் . 


அம்மாயி நூக்கற நூலுக்கும் 
பேராண்டி அறுக்கர அண்ணாக் கவுத்துக்கும் 
சரியாப் போச்சாம் . 


ஆட்ட அறுபதையும் தின்னு 
மூட்ட முப்பதையும் தின்னு 
வெள்ளாட்டக் கண்டா 
வெறுக்குனு துள்ளி உழுவாளாம் . 


அய்யன் தின்னு கெட்டான் 
துலுக்கன் துணியில கெட்டாள் . 


அர்த்தங் கெட்டது சந்தைக்குப் போய் 
அதுவாங்கிக்குடு இது வாங்கிக் குடுன்னுதாம் . 


ஆட்டக் கண்டு மொளகரச்சு 
அம்மியக்கண்டா சாறுவெக்கறது . 


அரண்மனைக்கு ஒரு ஆணும் 
ஒரம்பரைக்கு ஒரு பொண்ணும் வேணும் . 


ஆட்டிக்கறன் கோழியடிக்கறன் அங்கமா 
முனியப்பா 
அன்னவெறியத் தீத்துக்கடா நோளி முத்தப்பா. 


அரசனுக்கு அவன்பாடு 
ஆண்டிக்குத்தம்பாடு. 


ஆடு அக்கர . புழுக்க இக்கர . 


ராசா , 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 149 
ஆடு மாடு இல்லாதவன் அடமழைக்கு ராசா ஆளில்லாத பண்ணையம் அரைப் பண்ணயம்தான் . 
பொண்டாட்டி பிள்ள இல்லாதவன் பெருமழைக்கு 

ஆளில்லாப்பாவி அழுதா வெடியுமா 

சீரில்லாப் பாவி சிரிச்சா வெடியுமா. 
ஆடும் புடுக்கும் அடியோட போச்சாம் . 

ஆளுக்காரன் குசுவுட்டா அடிடா புடிடா 
ஆண்டி சொல் அம்பலமேறுமா ? 

பண்ணயக்காரள் குசுவுட்டா கோவிந்தா 

கோவிந்தா . 
ஆத்தக் கண்டுதாள் சூத்தக் கழுவோனுமா ? 
அம்மியக்கண்டுதான் மிளகாய் அரைக்கோனுமா ? 

ஆளுக்காரனுக்குப் பொன்னுக் கொடுத்தாலும், 

ஆக்கித் 
ஆத்துல அக்கப்பட்டு 
சேத்துல சிக்கப்பட்டு 

திங்கறவனுக்குப் பொண்ணு கொடுக்கக் கூடாது. 
வெளியவர வெக்கப்பட்டுக் கெடக்கறான் . 

ஆளு பெருத்தா அங்க 
ஆத்துலபோவுது கும்பம் 

அரசு பெருத்தா இங்க 
பசவ இருக்குது தெண்டம். 

ஆறுநிறையதண்ணி ஓடினாலும் 
ஆதியில வந்தவன் வீதியில நிக்கறான் 

நாய்நக்கி நக்கித்தான் குடிக்கவேனும் . 
நேத்து வந்தவன் நெய்யுஞ்சோறு திங்கறான் . 

ஆனமேல போறவனுக்கு அவமானமாம் 
ஆய் ஆய்ன்னு பாடுபட்டாலும் 

அதஉட்டுக் கீழ எறங்குனவனுக்கு வெகுமானமாம். 
அள்ளி உடறவன் ஒருத்தன் . 

ஆன வந்தாலும் ஆப்பச்சாறு தான் 
ஆய்ந்து பாரு அமர்ந்து பாரு 

குதிர வந்தாலும்கூட்டுச்சாறுதான் . 
அஞ்சு மாசங் கண்டு பாரு. 
ஆயிப் பளத்தாமூட்டுக்குப் போயிப் பாத்தாத் 

ஆனவனுக்கு ஆவாதவ கெடைப்பாள் 
தெரியும் 

ஆவாதவனுக்கு ஆளவ கெடைப்பாள் . 
அங்கொரு நாளைக்கு இருந்து பாத்தாத் தெரியும் . 

இட்டேரியில போவுதாம் சண்டை 
ஆயிரம் ரூவாக் கடன் அடக்கத்துல கெடக்கும் 

இழுத்து புடிக்குதாங் கொன்டை . 
ஆறுகாசுக் கடன் அம்பலத்துல நிக்கும் . 

இருட்டூட்டுக்குள்ள போனாலும் 
ஆராரு தலையில் அரப்பாட்டி 

திருட்டுக்கை சும்மாயிருக்காது. 
அம்மாயிதலையில் குளிப்பாட்டி, 

ஈனனுக்குஇரு செலவு 
ஆள் உள்ளபோது அடிச்சுக்கோனும் 

தாராளனுக்கு ஒரு செலவு . 
காத்துள்ளபோது தூத்திக்கோனும் 

உக்காந்தவன் எந்திரிக்கிறதுக்குள்ள 
ஆள் சிறிசானாலும் அருமை பெரிசு . 

நடந்தவள் காதவழி . 


ஆளாளுக்குப் பன்னாட்டு 
அய்யருட்டுல கலியாணம் . 


உக்கார்றவன் ஒழுங்கா உக்காந்தாத்தானே 
செரைக்கரவன் செம்மையாச் செரப்பான் . 


150 . பெருமாள்முருகன் 
உங்கிறவனப் பாத்துக்கிட்டு இருந்தாலும் 
உழுறவனப் பாத்துக்கிட்டுஇருக்க முடியுமா . 


எங்கப்பங் குதிரை ஏறி 
எம்பொச்சு காப்புக்காய்ச்சிப் போச்சு . 


உபகாரக் கோழி தோல் மொட்டு வெச்சுதாம் . 


எட்டற ஊட்டுக்கு நெருப்பு வைப்பாள் 
எட்டாத ஊட்டுக்கு ஏணி வைப்பாள் . 


உள்ளூர்ல ஒடக்கான் புடிக்கிறதே போதும் 
வெளியூர்ல போயி உடும்பு புடிக்காட்டிப் போவுது. 


எட்டாளு வேலையை ஒரு சிட்டாளு செய்யுமாம் . 


உன்ற நெனவா 
ஊரான் நெனவா ? 


எட்டி எட்டிப் பாத்தவளுக்கு ஏழு கொழக்கட்டை 
முக்கி முக்கி இடிச்சவளுக்கு மூனு கொழக்கட்டை . 


வன்னப் 


ஊசிபோலத் தொண்டையில 
தாழிபோல வவுத்துக்குத் 
திங்க வேணும்னா எப்படி ? 


என்னெப் பிள்ளையோ ? 
பிள்ளையோ ? 


ஊட்டுலஇருக்கிறவ ஊதாரி 
ஊருக்கு வந்தவ நாதாரி. 


எத்துல புள்ளப் பெத்து 
எரவானத்துல தொட்டில்கட்டி 
தூரிதூரிங்க வேண்டியதுதான். 


ஊமையன் ஊமையன்னு ஊரையெல்லா 
மேய்ப்பான் 
மசயன் மசயன்னு மாட்டையெல்லா மேய்ப்பாள் . 


எருக்கலையா மனம் ஒறுக்கலியாம் 
வாழஎலையா மனம்தாழலியாம். 


எருத்து வாலப்புடுச்சா மேல வர்லாம் 
எருமை வாலப்புடுச்சா ? 


ஊர் மொதலுக்கு ஆசப்பட்டா 
உள்ள மொதலும் போயிடும். 


ஊர்ல கல்யாணமாம் 
மார்ல சந்தனமாம் . 


எருமை எருமையின்னு எருத்தையெல்லாம் 
தோத்தாளாம் 
மருமவன் மருமவன்னு மகனையெல்லாம் 
தோத்தாளாம். 


ஊரார் சிரிப்பார்னு ஒப்புக்கு அழுவுறது 
நாட்டார் சிரிப்பார்னு மப்புக்கு அழுவுறது . 


எருமை கறக்கரதுக்குள்ள 
ஏழு தடவை வந்து போகுதாங் கோடை மழை . 


ஊருக்கு நல்ல மொறம் 
ஊட்டுக்குப் பீத்த பொறம் . 


எல்லாக் கொக்கும் கொனைக்குதுன்னு 
குருட்டுக் கொக்கும் கொளைக்குதாம் . 


ஊரைச் சுத்திக் கீர கெடக்குது உப்பில்லாத 
எங்கூட்டச் சுத்தி ஒருத்தி கெடக்கறா 
கொப்பில்லாத . 


எள்ளு வௌஞ்சாலும் எடங்காடு 
கொள்ளு வௌஞ்சாலும் கொறங்காடு . 


ஊரெல்லாம் சுத்தி 
பொத்செல்லாம் வத்தி 
இன்னும் வல்ல புத்தி 


எல்லோருஞ் சிரிக்கிறாங்கனு 
பூனை பொடக்காலியில் போய்ச் சிரிக்குதாம் . 


என்னடா பெருமை ஏவாரிள்ளானாம் 
தவிட்டுப் பெருமையடாதாயோலின்னானாம் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 151 
கஞ்சி ஊத்த ஆள் இல்லைனாலும் கச்சை கட்ட 
ஆளிருக்குது . 
கூழு ஊத்த ஆள் இல்லைனாலும் கூத்துக் கட்ட 
ஆளிருக்குது . 


என்னை உமின்னு ஊதுவாருமில்ல 
அரிசின்னு அள்ளுவாருமில்ல . 


கடும் உறவு பகையாகும் 
கடுங் காத்து மழையாகும் . 


ஏமனுக்கு ஏழுபிள்ளயக் குடுத்தாலும் 
உத்தாருக்கு ஒன்னக் குடுக்கமாட்டம் உசுரோட . 


ஏலேலோ மாவிடிச்சி எம்பொழப்பும் கெட்டுது 
ஏனோ தெரியலியே எம்மக பொழப்பும் கெட்டுது . 


கடும்பிரியம் கண்னக் கெடுக்கும் 
கடுங்காத்து மழையக் கெடுக்கும் . 


கத்த வித்த காலத்துக்கும் உதவும் . 


ஒட்டன் கண்டானாம் லட்டுருண்டைய 
போயன் கண்டாளாம் பொறியுருண்டைய . 


கத்தரிக்கா வித்தாலும் கைராசி வேனும் 
கண்டவனோட போனாலும் பேர்ராசி வேனும் . 


ஒண்ணான தெய்வமே ஒதுங்கிநிக்குதாம் 
பொடக்காலி தெய்வம் 

பொங்கலோ 
பொங்கலோங்குதாம் . 


கம்மங் . 

கருதக் கண்டா கை சும்மாயிருக்காது 
மாமன் மகளைக் கண்டா வாய் சும்மாயிருக்காது. 


ஒறவுக்கு ஊம்புனா பல்லுப் போயிரும். 


கரிச்ச ஊடு பொரிச்ச ஊடும்பாள் 
கன்னால ஊட்ட வெறும் ஊடும்பான் . 


ஒள்ளான கொறையாம் 
ஒரு காது மூளியாம். 


கரும்பு தின்னவனுக்குக்கரும்பு ருசிக்கும் 
வேம்பு தின்னவனுக்கு வேம்பு ருசிக்கும் . 


ஒன்னுக்கு ரெண்டாம் ஒவுத்திரியத்துக்கு மூனாம் . 


ஒன்னையும் காணோம் ரெண்டையும் காணோம் 
கன்னுந்தாயும் மூனுள்ளாளாம் . 


கல்யாணம் பண்ணினவன் காரியக்காரன் 
பிள்ளைப் பெத்தவன் பெரிய தளக்காரன். 


கல்ல வெட்டினாலும் சொல்லி வெட்ட வேணும் . 


ஓட்டைப்பாழாம்தாப்பாளாம் 
நோனிக் கிழவிக்கு நோக்காடாம் , 


கவுண்டனுக்கு தேங்கா வாங்கக் காசிருக்காதாம் 
தண்டம் கட்டக் காசிருக்குமாம் . 


ஓடி ஓடிச் செய்தாலும் 
ஊராள்பிள்ளைதன் பிள்ளையாகுமா ? 


கள்ளப்பால் கறந்தால் 
கன்னுவெல பெறுமா . 


கச்ச கட்டி மாவிடிப்பா கவண்டம் பொண்டாட்டி 
பொச்சநோண்டி வௌக்கெடுப்பாளாம் 
பெருந்தலக்குப்பாயி 


கறந்து குடிச்சா காலமெல்லாங் குடிக்கலாம் 
அறுத்துக்குடிச்சா அன்னோட சரி . 


கச்சாயம் சுடுபவள் கருத்தாளி 
பனியாரம் சுடுபவள் பாங்காளி 
சந்தவை நெரிப்பவள் சமுத்தாளி. 


காசக்குடுத்தா வேசிவாறா 
கம்பக்குடுத்தா தொண்டி வாறா . 


152. பெருமாள் முருகன் 
காசிக்குப் போனாலுந் தீராது பூனைப்பாவம் 


கொங்கனாபுரம் கோழிக்கட்டு 
கோமணத்த இறுக்கிக்கட்டு . 


காடித் தண்ணீன்னாலும் மூடிக் குடி . 


காடு வா வாங்கிது , ஊடு போ போங்கிது . 


கொட்ட போட்டுக் கொட்ட மொளச்சு 
கொட்டத்து ராசா பட்டர் 

டத்து ராசா ஆகறது என்ளிக்கி 


காடைக்கு களத்து நெல்லுப் போட்டாலும் 
காட்டுவாக்கிலதாள் திரியும் . 


கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்குப் போனா 
அங்க 
ரெண்டு கொடுமை தலைவிரிச்சுப்போட்டுக்கிட்டு 
ஆடுச்சாமா, 


காணதவன் கண்டுபிடிச்சானாம் 
காடுமேடெல்லாம் இழுத்தடிச்சாளாம் . 


காலகாலத்துத் தாசனாயிருந்தா களம் போயிக்களம் 
வருவான் 
அன்னுபுதுசுத் தாசளாயிருந்தா அடிபட்டுத்தாள் 
சாவாள் . 


கொமரிப் பொன்னு தனியாப் போனாலும் 
போவா 
கொட்டாவிதனியாப் போவாது . 


கொமுறி ஒரு நெறம் 
கோடிஒரு நெறம் . 


காளி உறவு கருது பகையா ? 


குட்டிநாய் வந்தா பட்டிநாய் போயிரும் . 


கொழந்த வேனுமின்னு கொடுமுடிக்குப் 
போனாலும் 
சளியன் வந்து சாமத்துல நிக்குது . 


குந்த நிழலும் கூத்தியா வீடும் இருந்துட்டா 
மயிரான சம்பளம் வந்தா என்ன ? போளா என்ன ? 


கொழுத்துக் கொசவன்கிட்ட போனாளாம் 
இழுத்துச் சூளைமேல போட்டானாம் . 


குருடி தண்ணிக்குப் போய் எட்டாள் 
வேலை கெட்டுதாம் . 


கொளுத்தவன் கொள்ளுப் போடுவாள் 
எளச்சவன் எள்ளுப் போடுவாள் , 


கூச் கூச்னா நாய் கடவாய நக்கும் . 


கூப்புட்டுச் சண்டைக்கி வருவா கோவிந்தம்பளத்தா 
அழச்சிச் சண்டைக்கி வருவா ஆலாம்பளத்தா, 


கொனைக்குதாம்கொளைக்குதாம் கோழிக்குஞ்சு 
அதுக்குமேல கொனைக்குதாம் கோழிக்குஞ்சு. 


கூமட்டப் பொண்டாட்டியப் பிள்ளை மறைக்குமாம் 
மொட்டக்கம்பஞ்சோத்த மோரு மறைக்குமாம் . 


கோயில் சின்னதா இருந்தாலும் 
கொட்டு மொழக்குச் சத்தம் பெரிசுதான் . 


கூமுக் குடிச்சாலும் கொடுமை ஆவாது . 


கோழி குருடானாலெள்ள 
கொழம்பு ருசியாயிருந்தாப் போதும் 


கேக்கிறவன் கேளையள்ளா 
கேழ்வரகில நெய்வடியுதும்பானாம். 


கேழ்வரகில நெய்வடியுதுன்னா 
கேப்பாருக்குப் புத்தி எங்கபோச்சு. 


சக்கிலிப்பயா சாமா உங்க வளவுல எள்ளடா 
சன்டை 
கண்டமுண்டயக் கையில தொட்டு அதாஞ்சாமி 
தெனம் சண்டை 


சக்கிலியனூட்ட ரக்கிரி மணக்குது 
நேத்துப் பொறந்த புள்ள மாப்பிள்ளக்கு அழுவுது . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 153 
செக்காங்கிட்டச் சிக்குன மாடும் 
செட்டிக்கிட்டச் 
உருப்பிடியாவாதாம். 


சிக்குன 


ஆளும் 


சகல ஒறவு சாவல வரைக்கும் 


செஞ்சாக்கூலி 
செரச்சா மொட்டை . 


சலிச்சுப் புளிச்சு சக்கிலி ஊட்டுக்குப் போனா 
சக்கிலி உளிய எடுத்துக் குத்துளாளாம் . . 


செட்டிக்கு ஒரு சந்தை 
திருடனுக்கு ஒரு அம்மாவாசை. 


சளிக்கிழம வெச்சா சாவலாப் பொறிக்கும், 
வெசாழக் கெழம வெச்சா வெடையாப் 
பொறிக்கும். 


செட்டி புள்ளையிலே எது சின்னப்புள்ளே . 


செத்தாத் தீட்டு செரச்சாத் தீட்டு. 


சாகாத சோறும் 
நோகாத வேலையும் செரியாயிருக்குமா. 


சாத்துல பீ இறுத்தாப்ல . 


செய்யற உடல் சேவேறும் 
செய்யாத உடல் நோவேறும் . 


சாமப் பயிரை முதிச்சாத் தெரியும் . 
சக்கிலிப் புள்ள சமஞ்சாத் தெரியும். 


செய்யற கட்ட சேவேறும் 
செய்யாத கட்ட நோவேறும். 


சாமியே சோத்துக்குத்தாளம் போடுதாம் 
ஆண்டி பருப்புக்கு நெய் கேக்கறானாம் . 


செய்யற வேலைய உட்டுட்டு 
செனையாட்டுக்கு மயிரு புடுங்கினானம் . 


சேலையில்லையினு சின்ளாயா ஊட்டுக்குப் 


சாறுவடிஞ்ச கண்டாரோலி சாறேன்டி காச்சுல 
ஈருவடிஞ்ச இருண்டவாயா இருந்தாத்தான்டா 
காச்சுவன் . 


போனா - 


அவ கோரப்பாயக் கட்டிட்டு எதுக்க வந்தாளாம். 


சிக்கினமுயல் சிறுசு 


ஓடுன முயல் பெரிசு 


சொல்லி குடுத்த பேச்சும் 
கட்டிக்கொடுத்த சோறும் 
எத்தனநாளக்கி இருக்கம் . 


சிக்குப்புக்கு வாளமாம் 
எம்புருசனத்தான் காணமாம். 


சுப்பனாத்தி சுட்ட பணியாரம் சுடுமா ? சுடாதா ? 
சுப்பனுக்கு ஆளுட்டா வருவானா ? மாட்டானா ? 


சோப்பலாங்கி புள்ள பெக்க சோத்து 
நேரமாச்சுதாம் 
அதையெடுத்துக் குழிலபோட அடிசாஞ்சி 
போச்சுதாம். 


சும்மா இருக்க முடியாம 


சின்னத்தம்பிபளையத்து வரைக்கும் போனாளாம் . 


சோளச் சோறுன்னாக் கரைப்பானாம் 
சிக்காட்டள்ளாப் பறப்பானாம் . 


சும்மா கெடக்கறது போக்கடா 
சுடுகாட்டு வரைக்கும் துக்கடா. 


தடியெடுத்தவன் தண்டல்காரன் 
கோலெடுத்தவன் கொண்டல்காரன் . 


154 • பெருமாள்முருகன் 
தண்ணிக்குள்ள உட்ட குசுவு 
மேல வராத போயிடுமா ? 


தில்லாமல்லிக்குக் கல்யாணம் 
திப்பிலியோடு பளியாரம் . 


தலவலியும் வவுத்துவலியும் தனக்கு 
வந்தாத்தான் தெரியும். 


தின்னு கொழுத்தவன் தேர் மேல திரியறான் 
உண்டு கொழுத்தவன் ஊர் மேல திரியறான். 


துச்சனக்காரனுக்குப் பொச்சுல காயம் . 


தழுங்கின பிள்ளைக்கு மளை பெரிசு 
தாயில்லாப் பிள்ளைக்கு வவுறு பெரிசு . 


துப்பத்தவளை உப்பிலபாரு 
சீரத்தவளை நீருலபாரு . 


தனக்குத் தனக்குளா 
தம்புடுக்கும் களவெட்டும் . 


தூங்கிற மணியாரளை எழுப்பினா 
பழைய கந்தாயங் கேட்பான் . 


தாக்கோழி போனா 
பீக்கோழியும் போயிடும் . 


தேருந் திருநாளும் தேவிடியோட்ட குள்ளாளு 
மறுக்காத் திருநாளு மாமியோட்ட குள்ளாளு. 


தாதி இருக்கிற வீடும் . 
தாதரா இருக்கிற காடும் உருப்படாது . 


தொட்ட பண்டம் தொலங்கும் 
வெச்ச பண்டம் வௌங்கும் . 


தாய்வெச்ச பேரு தடத்துல நிக்குது 
நாய் வெச்ச பேருநடுவுல வௌங்குது . 


தொட்டவள் மேலே எட்டுப்பழி . 


தாயில்லாப் பிள்ளைக்கு 
தலையெல்லாம் அறிவு. 


தொட்டுட்டுப் போயி முட்டினா விடாது . 


தாராளம் தண்னிபட்ட பாடு 

தொழில் கெட்ட பார்ப்பாள் 
நீச்சத் தண்ணி நெய்பட்டபாடு . 

தொரவுபதியக்காவக் காத்தானாம் . 
தாவித்தாவி வளர்த்தாலும் தம்புள்ளதம்புள்ளதான நக்கரத்துக்குக் கெடக்கீல்லனா 
மோதிமோதி வளர்த்தாலும் மூத்தபுடிபுள்ள - 

நாய் சிவலிங்கத்த நக்குமாம் . 
மூத்தபுடிபுள்ளதான் . 

நண்டுக்கு ரத்தம் இருக்காது 
திங்கிலதிங்கிலயின்னு தேருக்குப் போனானாம் பள்ளிக்குப் பத்தம் இருக்காது. 
உங்குல உங்குலயின்னு ஊருக்குப் போனாளாம் . 

நத்தக்காட்டுக் கம்பு வந்து எத்திப் போச்சாம் 
திட்டத்திட்டத் திண்டுக்கல்லு 

ஓடிப்போன பொன்டாட்டி வந்து கூடிப் 
வாத்த வாத்த வயிரக்கல்லு. 

போனாளாம் . 


திருடம் பூந்த மூனாம் நாளு 
கதவு முக்கரணம் போடுதாம் . 


நந்தவளம் சுத்திவர நாளாறுபோவோனும் 
பூங்காவளம் சுத்திவரப் பொழுதாறு போவோனும் . 


திருவாதரைக்கு ஒருவாக்களி 
திருப்பிக் கேட்டா திருப்பியடி . 


நந்தவனமறியுமா தொண்டிமாடு 
நாயறியுமா ஒரு சந்திச் சோறு . 


நம்ம பொச்சிருக்கற லட்சணத்துக்கு 
மத்தியானத்துல பீகேக்குதாம் . 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 155 
நோம்பி நோம்பினு நோங்கினாராம் பல்லியாரு 
காலப் பரப்பிக்கிட்டு காட்டுனாராம் பல்லியாரு. 


நரிச் சத்தம் கடல் எத்தும் . 


பங்கக்கெடக்குது பானையிலே 
படுத்துக் கெடக்குது மூளையிலே. 


நரியக் கொண்டாந்து நடூட்ல வெச்சாலும் 
ஊளையுடற புத்தி போகாது. 


பங்காளி பழியெடுப்பாள். 


நல்ல மழ பெய்யில நாடுசெழிக்கல 
கொள்ள 

மழ பெய்யில கோடுபாடு வெளையில . 


பச்சக் கொத்து மல்லிய நெம்பு கடிச்சுதாமா 
கூட இருந்தவன் குழியில விழுந்தானாமா . 


நல்ல ஒடம்புக்கு நாலு சொப்பு தண்ணி . 

பசி ருசியறியாது 

நித்திரை சுகமறியாது . 
நல்ல வாயன் சம்பாரிக்க 
நாரவாயன்தின்னுபாக்க. 

பட்டாத்தான் தெரியுமாம் பறையனுக்கு 

இட்டாத்தாள் தெரியுமாம் எடையனுக்கு . 
நாய்க்கொரு புண்வந்தாநக்கிநக்கிப் பார்க்குமாம் 
கோழிக்கொரு புண்வந்தா கொத்திக் கொத்திப் பட்டிக்குப் போடா சுப்பாள்ளா 
பார்க்குமாம் . 

பயமாயிருக்குதுடா அப்பாம்பான் 

சோறுஇருக்குதுடா சுப்பான்னா 
நாயைக் கூப்பிடுற நேரம் 

உனக்கு முந்திடா அப்பாம்பாள் . 
நரகலை அள்ளி எறிஞ்சிரலாம் . 

பட்டுமேல பட்டுடுத்தி பட்டணம் போற பெண்னே 
நாயைக் கொண்டாந்து நடூட்ல வெச்சாலும் பட்டுவெல என்னவெல 
வால ஆட்டிக்கிட்டுப் பீதிங்கதான் போகும். செட்டியாரு சொன்ன வெல . 


நாயோட ஆசை பீயோட . 


பண்டாரம் பருப்புச்சட்டிகூட 
லொட லொடங்குதாம் . 


நாயோடு படுத்தா உண்ணியோடதான் 
எழுந்திருக்க வேணும் . 


பண்ணெயக்காரனுக்கும் பண்ணையக்காரிச்சிக்கும் 
பருப்பு மத்தாளம். 
பட்டியில கெடக்குற நாய்க்குத் திடுப்பு மத்தாளம் . 


நீட்டு வெத்தல காவியேறுமா ? 
வௌக்காணிச் சோறு வீக்கம் தெரியுமா. 


நீரைக் கடைந்தால் மோராகுமா ? 
நீலி சொல்லு நிசமாகுமா ? 


பணக்காரன் பீத்தின்னா வவுத்து வலிக்கும்பாங்க 
இல்லாதவன் பீத்தின்னா சோத்துக்கில்லீம்பாங்க. 


நீலிக்குக் கண்ணீர் நெத்தியிலே. 


பணியாரத்தைத் திங்கச் சொன்னா இவன் 
குழிய எண்றாளாம். 


நேத்து வந்தவ நெய்யூத்தித் திங்கறா 
ஆதீல வந்தவ வீதில நிக்கறா. 


பத்துத்தாய்இருந்தாலும் 
பெத்ததாய் ஆகுமா ? 


156 . பெருமாள்முருகன் 
பந்தக்காலுக்கெல்லாம் சாமி வந்தா 
எந்தக் காலப் பேய்க் கட்டறது . 


பீக் கெடக்கத் தின்னாலும் 
பொனம் கெடக்கத் தின்னுவாங்களா ? 


பல்லப் பல்ல இளிச்சா 
பறையனும் மதிக்க மாட்டாள் . 


புருசனக் கட்டிப் பேயானேன் 
பிள்ளயப் பெத்து நாயானேன் 


பறச்சிகிட்ட தாலி வாங்கிப் போட்டுகிட்டுப் 
போனாளாம் 
சுடுசோறு திங்கயில 
அடடா தங்கம் உருகிப் போச்சுனாளாம் . 


பூன எளச்சுதுனா எலி வா 
கிச்சுக் கிச்சுத் தாம்பளம் 
வெளையாடலாமாங்குமாம் 


பூன மயிருளாலும் புடுங்கினது மிச்சம் . 


பனமரத்து நிழலுஞ்சரி பாப்பாத்தி உறவுஞ்சரி . 


பூனை கண்ட பாலும் 
பொம்பளை கண்ட காசும் தங்காது . 


பளைவெச்சவன் பாத்திட்டுச் செத்தாள் . 
தென்னை வெச்சவன்தின்னுட்டுச் செத்தான். 


பெருங்காய மிட்ட பானையிலும் 
பொழச்சுக் கெட்ட வீட்டிலும் வாசம் போகுமா ? 


பாப்பான் சம்பாதிப்பது பிண்டத்துக்கு 
துலுக்கன் சம்பாதிப்பதுதுண்டத்துக்கு 
கவுண்டன் சம்பாதிப்பது தண்டத்துக்கு . 


பெருந்தலைக் காக்கா பீதின்னப் போச்சாம் 
பொங்கெல்லாம் பீயாச்சாம் . 


பாம்புக்கு விசம் பல்லுலே 
பாப்பானுக்கு விசம் நாக்குலே. 


பெருமைக்குச் சொள்ளா 
எருமைக்கு பில் ஆகுமா . 


பாம்பு திங்கற ஊருக்குப் போனா 
நடுக்கண்டம்தான் நமக்குங்கோனும் . 


பேஞ்சாப் பீயி 
காஞ்சாப் பாறை 


பாம்பை நம்பினாலும் பார்ப்பான நம்பாதே. 


பேயாளாலுந்தாய்னு ஒன்னு வேணும் . 


பாவம் புண்ணியத்துக்குப் பழைய சீலயக் குடுக்க 
பொடக்காலியிலபோயிஇழுத்துஇழுத்து மொழம் 
போட்டாளாம். 


பொண்ணப் போர்த்தி வளர்த்தோனும் 
ஆன அடிச்சி வளர்த்தோணும். 


பிலுக்கு வருது பிலுக்கு வருது 

பிள்ளயப் புடி 
எனக்குநான் பிலுக்கு வருது கீழ போடு. 


பொம்பள கையில் ஆட்சியக் கொடுத்தா 
அம்பலத்துல தான்நிக்கோனும். 


பிள்ள சிறுசுள்னாபூசையுமா சிறுசு . 


பொம்மி குத்துளா என்ன திம்மி குத்துளா என்ன 
நம்மளுக்கு அரிசி வந்தாச் சரி . 


பிள்ள நல்லது பீ கெட்டதாம். 


பிள்ளப் பெத்த ஊடும் 
பிச்சஇட்ட ஊடும் 
எள்ளைக்கும் கெடாது. 


பொழக்கறாப்பல பொழச்சு 
பொறி ஓட்டுக்காவாம போயிடுவாங்க 
வாழறாப்பல வாழ்ந்து 
வாய்க்கரிசிக்காம போயிடுவாங்க, 


கொங்கு வட்டாரச் சொல்லகராதி . 157 
பொழச்ச ஊடு கெட்டா பொறியோட்டுக்குக் கூட மாமியாளுக்குச் சோறுபோட்டா வெட்டி 
ஆவாது 

திண்ணைக்கு மண்ணிட்டாக் கெட்டி, 
வாழ்ந்த ஊடு கெட்டா வாயோட்டுக்குக் கூட 
ஆவாது. 

மாலை சுத்திப் பொறந்தா மாமனுக்கு ஆகாது . 

கொடி சுத்திப் பொறந்தாக்குடும்பத்துக்கு ஆகாது . 
மடலோலையப் பாத்துக் 
குருத்தோலை சிரிச்சுதாம் 

மாவிடிச்சவ மங்காணி 
குருத்தோலை மடலோலையாவரதுக்கு 

கப்பியிடிச்சவ புண்ணியவதி 
எத்தனை நாளாகும் . 

முட்டையிடுற கோழிக்குத்தானே சூத்தருமை 
மயிரப் புடுங்கித் தயிரக் கடை .. 

தெரியும். 
மலையளவு தரித்திரம் இருந்தாலும் 

மூப்பனுக்கு ஏறும்போது ஒருபுத்தி 
கடுகளவு யோகம் வேணும். 

இறங்கும்போது ஒரு புத்தி . 
மழைப்பேறும், பிள்ளைப்பேறும் 

மேட்டாங்காட்டை உழுதவனும் கெட்டான் 

மேனா மினுக்கியக் கட்டினவலுங் கெட்டான். 
மகாதேவனுக்குக்கூடத் தெரியாதாம் . 

மொந்த ஊதத் தெரியாதவன் 
மளஞ்சலிச்சா மண்டையெல்லாம் புழுக்கும். 

மொடாவுக்கு அச்சக்கெரயம் வாங்கலாமா . 


மனுசன் பகைச்சாஇருக்கலாம் 
மாரி பகைச்சா இருக்கமுடியுமா ? 


யோக்கிதமான சரக்கு 
ஒண்டிக்கடை பாத்து எறக்கு, 


மாசம் வரவர மனமடச்சுப் போயிரும் 
நாளு வரவர நாவடச்சுப் போயிரும் . 


ரட்டும் பொட்டும் விட்டைக்கு ஆதரவு . 


மாடு கண்டா ஒதுங்காம 
மனசங் கண்டாப் பேசாம . 


ரோசங் கெட்டான் 
மழுங்கள் பொழச்சான். 


வட்டிக்குக் கொடுத்த காசு 
வாய்க்கரிசிக்குக் கூட ஆகாது. 


மாடு மிதிச்ச பொணம் 
மந்தையில செத்த பொணம் 
கோழி மிதிச்ச பொணம் 
குப்பையில செத்தபொணம் 


வத்துச்சாங்கள்ளு வறன்டாளம் சானாத்தி 
ஊறுச்சாங் கள்ளு உதுச்சாளாம் சானாத்தி 


வந்தது சண்டை இழுத்தது கொண்டை , 


மாத்துல வளையாதது மரமாகியா வளையப் 
போவுது . 


வரப்புளுகன் காட்டிலே 
கடுகு மொடாச்சோடு . 


மாப்ள செத்தா என்ன 
பொண்ணு செத்தா என்ன 
மாலைப் பணம் வந்தாச் சரி , 


வலுத்தவனுக்குத்தான் வாழை , 


158 . பெருமாள்முருகன் 
வவுத்துல மாத்தாள் வாயில் புள்ள, 


வெளிய போனா வெக்கமாக் கெடக்குது 
தூரப் போனாதுக்கமாகக் கெடக்குது . 


வழவழத்தாள் கம்மஞ்சோறுவட்டலுக்குக் கேடு 
வாழாவெட்டிப் புருசன் கட்டலுக்கு கேடு . 


வெளிய மினுக்கு உள்ள நொடக்கு. 


வழிதெரியாத வன்னாங்கிட்டப் போயிட்டா 
விடிய விடிய வெள்ளாவி வைக்கோனுமாம். 


வெளுத்தது பாலு 
கருத்தது தண்ணீரு . 


வாங்கித் தின்னமோ 
வீங்கிச் செத்தமோ. 


வெறும் பொச்சு அம்மனம் 
போட்டுக்க சம்மணம் . 


வாயக்கட்டிளா புள்ள 
வவுத்தக் கட்டினா புருசன் 


வேம்பு வெட்டிக் கெட்டுதாம் 
வேலாள் வெட்டாத கெட்டுதாம் . 


வாழப் பழத்தோட போனவ வாசல்ல நிக்கறா 
வெறுங்கையோட போளவ நடுவூட்ல இருக்கறா . 


வேலச் சமயம் வந்து வெளிய போவ நேரமில்ல 
அக்கா பிள்ள சமஞ்சிருக்கறா அங்க போவ 
நேரமில்ல. 


வான்னு கேட்க வாயில தாம்பளம் 
இருன்னு சொல்லவும் ஊட்டுல ஈரம் . 


வேல சொன்னாத்தாள் பேழ வருமாம் . 


விசயம்இல்லாம நாய் 
நசியம் எடுக்காது . 


ஜாடாப் புருசன் சந்தையிலே 
எம்புருசன் மந்தையிலே. 


வீடுவெந்து ஓவுத்திரியப்பட்டுக் கெடக்கிறேனாம் 
ஒலவாயன் வந்து பொண்ணுக் கேட்கறானாம். 


வீடே பத்தீட்டு எரியுது 
இவன் பீடிக்கு நெருப்பு கேக்கறான். 


வீம்புக்குச் சூரிய முழுங்குனா 
பொச்ச கிழிச்சிட்டுத்தான் வரும் . 


வெந்த கொள்ளுப் பொளந்தாப்பல 
வேவிச்ச கொள்ளுஇளிச்சாப்பல . 


வெள்ளாக்குட்டிக்குப் பாலு குடுக்கக் கூடாது 
வேட்டுவனுக்குச் சோறு போடக்கூடாது. 


வெள்ளாளன் சம்பாதிச்சது வேலியில 
செட்டி சம்பாதிச்சது பொட்டியில. 


குறிப்புகள் 


நீண்ட 
காலத்தையும் பலரின் 
கூட்டுழைப்பையும் 
வேண்டி நிற்கும் 

இத்தகைய 
வேலைகளைப் 
பல்கலைக்கழகம் 

போன்ற அரசு 
நிறுவனங்களோ 
பணவசதிகொண்ட 

தன்னார்வக் 
குழுக்களோ 

செய்வதுதான் 
இயல்கிற செயலாக 
இருக்கும் . ஆனால் 

பல்கலைக்கழக 
வளாகம் அதிகார 

அரசியலாலும் 
பொறாமைகளாலும் 
அறிவுச் சுரண்டாலும் 

பணம் வரும் 

வழிகளைக் 
கண்டுபிடிக்கும் 

ஆய்வுகளாலும் 
நிரம்பிக் கிடக்கிறது . 
எட்டு ஆண்டுகள் 
பல்கலைக் கழக 

வளாகத்தில் 
இருந்தவன் நான் . 
ஆனால் கல்விப் 
புலங்கள் குறித்த 
பெருமை எதுவும் 

எனக்கில்லை . 
பல்கலைக்கழகம் 

பற்றி என்னுள் 
அருவெறுப்பே 
மண்டிக்கிடக்கிறது . 
தமிழின் வளத்திற்குத் 

தனிமனித 
முயற்சிகளே 

காரணமாக 
அமைந்திருக்கின்றன. 


கக்கல் - பெ . நாள்பட்ட எண்ணெயிலிருந்து 
எழும் ( கெட்ட ) வாசம் . எண்ணெயக் கக்கலடிக்கிற 
வெரைக்குமா வெச்சிருப்பாங்கொ . 
கங்கிடி (த்தல் ) வி . காண்க : அல்ல 
வெட்டுதல் . 
கங்கு - வி . விளிம்பு . கெணத்து கங்குல நிக்கிறான் 
எனக்கே பகீர்னுடிச்சி . 
கச்சல் - பெ . குழப்பம் ; தாறுமாறு . அந்தக் 
குடும்பம் ரொம்பக் கச்சலாக் கெடக்குது . 
கச்சாயம் - பெ . அரிசி மாவும் வெல்லமும் 
கலந்து எண்ணெயில் வேக வைக்கும் இனிப்புப் 
பண்டம் . கச்சாயம் சுடறவ கருத்தாளி ( பழமொழி ) 
கட்டக்கவுறு - பெ . கட்டில் கயிறு . கட்டில் 
கட்டுவதற்காக நூல் , கற்றாழை நார் 
போன்றவற்றைக் கொண்டு திரிக்கும் கயிறு . 
கட்டக்கவுறு ஒரு சுருண இருந்தாக் குடு . 
கட்டக்கொடி - பெ . திண்மையான தண்டுடைய 
ஒருவகைக் கொடி (இதனைக் கொண்டு 
மாடுகளுக்கு வாய்க் கூடை பின்னலாம் ) 
கட்டுவதற்கும் கயிறு போலப் பயன்படும் . 
கட்டக்கொடியில் பின்னுன வாக்கூடைடா இது . 
கட்டச்சட்டம் - பெ . 1. கட்டில் சட்டம்; கட்டில் 
குத்துக்கால்களை இணைக்கும் மரச் சட்டம் . 
கட்டச் சட்டம் ஒடஞ்சிரப் போவுதுடா , அதுமேல 
உக்காராத . 
கட்டவெட்டி - பெ.கட்டை வெட்டி , நிலத்தில் 
தங்கிவிட்ட மரம் செடி ஆகியவற்றின் 
அடிக்கட்டைகளை வெட்டி எடுக்கப் 
பயன்படும் கருவி . கட்ட வெட்டி இருந்தாக் கொஞ்ச 
நேரத்துல பேத்து எடுத்தரலாம் . 
கட்டாப்பு - பெ . 1. தடவை . இந்தக் கட்டாப்பு அவ 
பொழச்சதே பெரிசு . 2. சுற்றிலும் ஆள் சேர்த்துக் 
கொண்டு சண்டைக்கு வருதல் . கட்டாப்புக் 
கட்டிக்கிட்டுச் சண்டைக்கு வர்ராங்க . 


